மாதம்‌ ஒருமுறை பூக்கும்‌ மின்னிதழ்‌... 
ஆகஸ்ட்‌ 2021 


குருத்து 3 | ஓலை 5 


ப 


வனருமவோர்க்கும்‌ வளர்ந்தோர்க்கும்‌ 


குருத்தே 














உ Cluny (0. 
பக்கம்‌ 


க்‌ டவுன்‌ காலங்கள்‌ நமக்கு சில நன்மைகளையும்‌ செய்திருக்கின்றன. அதில்‌ 
ஸா... நாம்‌ எதற்காக இந்த உலகத்தில்‌ வாழ்கிறோம்‌ என்ற நமது வாழ்வின்‌ 
நோக்கத்தைப்‌ பற்றி சிந்திக்க வைத்திருப்பதாகும்‌. இந்தச்‌ சிந்தனையினால்‌ உடனடியாக 
நம்‌ வாழ்வில்‌ மாற்றமோ, நாம்‌ செய்யக்கூடிய செயல்களோ உடனே வாய்த்துவிடூவ 
தில்லை. ஆனால்‌ சிறிது அமர்ந்து, அமைதியாகச்‌ சிந்திக்கும்‌ வாய்ப்பு இப்போது சிறிது 
கிடைத்திருக்கிறது. ஆனால்‌ இந்தக்‌ காலத்திலும்கூட மிக பரபரப்பாக, எதையாவது செய்து 
கொண்டு, பொழுதுபோக்கில்‌ அடித்துச்‌ செல்லப்பட்டூுக்‌ கொண்டிருப்பவர்கள்‌ தங்களைச்‌ 
சிறிது அமைதீப்படூத்திப்‌ பார்ப்பது நன்று. முன்னணியில்‌ நீன்று பணி செய்கீற சுகாதாரப்‌ 
பணியாளர்கள்‌, காவலர்கள்‌ மற்றும்‌ அத்தியாவசியத்‌ தேவைகளுக்கான பணியாளர்களுக்கு 
இந்தப்‌ பாக்கியம்‌ கிடைக்கவில்லை. நமக்குப்‌ பரிசாகக்‌ கிடைத்திருக்கும்‌ இந்தக்‌ காலத்தில்‌, 
கத்தியையோ கருவியையோ தீட்டவதுபோல இனி நாம்‌ எதிர்கொள்ளப்போகும்‌ 
காலங்களையும்‌, சூழ்நிலைகளையும்‌ சிறப்பாக்க முயற்சிப்போம்‌. 
புதிய கலைகளையோ, ஆக்கத்திறன்களையோ பெற்றுக்‌ கொண்டவர்கள்‌ அதிகம்‌. புதிய 
தொழில்‌, பணி என்று தங்களைத்‌ தகுதீப்படுத்தீக்‌ கொண்டவர்களும்‌, ஆற்றலைப்‌ பெருக்கிக்‌ 
கொண்டவர்களும்‌ பலர்‌. லாக்‌ டவுன்‌ என்று சாக்கு போக்கு சொல்லிக்கொண்டு நாம்‌ 
“சும்மா” இருக்க முடியாது. புதிய நிலை என்பது எல்லாத்‌ துறைகளிலும்‌ உண்டு. ஒன்று நாம்‌ 
பரபரப்பாக முன்பைவிட அதிகம்‌ வேலை செய்ய வேண்டயிருக்கும்‌. அல்லது புதிய 
வாய்ப்புக்களைத்‌ தேடி அதிகம்‌ வேலை செய்ய வேண்டியதாக இருக்கும்‌. சில நேரங்களில்‌ 
சிறிது வேகமும்‌, தீவிரமும்‌ குறைவாகப்‌ பணி செய்ய வேண்டியதாக இருக்கலாம்‌. எந்த 
விளிம்பு நீலை சிந்தனைகளுக்கும்‌ போகாமல்‌ சிறப்பாகச்‌ செயல்பட முயற்சிப்போம்‌. 
கடவுளின்‌ அருள்‌ நமக்கு எப்போதும்‌ உண்டு. கண்டு விசுவாசிப்பவர்களைவிட 
காணாமல்‌ விசுவாசிப்பவர்கள்‌ பாக்கியவான்‌௧ள்‌ என்று சொன்ன கர்த்தர்‌, நமது 
எதீர்காலத்தைப்‌ பற்றிய நம்பிக்கையுடன்‌ நாம்‌ வைத்திருக்கும்‌ நம்பிக்கையை மதித்து 
பதிலளிப்பார்‌. நாம்‌ இன்னும்‌ சிறப்பாக அவரது சித்தத்தை இந்த உலகத்தில்‌ செயலாற்ற 
நமக்கு உதவி செய்வார்‌. நம்மால்‌ ஒன்றும்‌ முடியாது என்று ௮வரிடம்‌ சரணடையும்போது 
அவர்‌ செயலாற்றத்‌ துவங்குவார்‌. சில சூழல்களில்‌ நம்‌ மூலமாகவே... 
வாழ்த்துகளும்‌ பிரார்த்தனைகளும்‌, 
மைல்‌ இயல்‌ 


UL ஆகஸ்ட்‌ 2021 | 2 






ர்‌ றிஸ்தவ வாழ்வின்‌ முக்கிய ௮ங்கம்‌ 


ஜெபம்‌. ஆனால்‌, வாழ்வின்‌ சில 
தருணங்களில்‌ ஜெபம்‌ செய்வது அத்தனை 
சுலபமாக இருப்பதில்லை. அந்நேரங்களில்‌ 
எதைச்‌ சொல்லி ஜெபிப்பது என்கீற தீகைப்பு 
உண்டாகக்கூடும்‌. மேலும்‌, ஜெபமே 
செய்ய மனமில்லாமல்போகும்‌ தருணங்‌ 
களும்‌ அனைவர்‌ வாழ்விலும்‌ வருவதுண்டு. 
சூழ்நிலையின்‌ அழுத்ததில்‌ என்ன செய்வது 
என்று தெரியாமல்‌ திகைப்பு உண்டாகி 
விடுவதால்‌, அப்போது ஜெபத்தில்‌ என்ன 
கேட்பது என்பதும்‌ கடினமானதாகிவிடுகீறது. 
ஆனால்‌, அப்படிப்பட்ட நீலைகள்தான்‌ 
தேவன்‌ முன்‌ நம்‌ தாழ்மையை வெளிப்‌ 


படுத்தும்‌ இடங்களாகவும்‌ இருக்கின்றன. 


யோசபாத்‌ இராஜா ஒரு யூத 
அரசன்‌. ஒரு சில நல்ல அரசர்களில்‌ 
ஒருவர்‌. நியாயப்பிரமாண புத்தகத்தைக்‌ 


கைக்கொண்டவர்‌. ஜெபித்தவர்‌. இப்படிப்‌ 
பட்ட யோசபாத்தின்‌ ஒரு ஜெபம்‌ வேதத்தில்‌ 
இடம்‌ பெற்றுள்ளது. நாம்‌ அனைவரும்‌ 


மனதில்‌ கொள்ளவும்‌, ஜெபத்தில்‌ நம்‌ 









ன்ட்‌ ம ௮) | A # 
கதக்‌ 

இெயாங்கள்‌ 

NENG 


வார்த்தைகளாக ஆக்கப்படவும்‌ கற்றுக்‌ 
சிறிய 


ஜெபம்‌ இது. சிறியதுதான்‌ என்றாலும்‌ 


கொள்ளவேண்டிய ரூ மிகச்‌ 
அதன்‌ தன்மை மிகவும்‌ ஆழமானது. 
இக்கட்டான சூழல்‌ ஒன்றில்‌ செய்யப்பட்ட 
அருமையான ஜெபம்‌. இக்கட்டில்‌ மாட்டி 
இருக்கும்‌ எவருக்கும்‌ வழிகாட்டும்‌ ஜெபம்‌. 

யோசபாத்தைக்‌ குறித்து இராஜாக்கள்‌ 
புத்தகத்தில்‌ (1 இராஜாக்கள்‌ 22) வாசித்‌ 
தாலும்‌, அவரைக்‌ குறித்து அதீகம்‌ ௮றிய 
நாளாகமப்‌ புத்தகத்திற்கு வரவேண்டும்‌. 
யோசபாத்தின்‌ ஜெபத்தை 
(2 நாளாகமம்‌ 20: 6-12) நாம்‌ தியானிக்‌ 
கும்‌ முன்னர்‌ ௮வரைப்‌ பற்றிய முழுப்‌ 
பகுதியையும்‌ வேதத்தைத்‌ திறந்து 
படித்துவிடுங்கள்‌ (2 நாளாகமம்‌ 17-20. 


இங்கு 


இந்த இராஜாவுக்கு சிக்கலில்‌ மாட்டுவது 
புதிதல்ல. மூன்றுமுறை சில மோசமான 
ஆனாலும்‌, 
இவருடைய ஒட்டுமொத்த வாழ்வையும்‌ 


தவறுகளையும்‌ செய்தார்‌. 


நோக்கினால்‌ தேவனுடைய கற்பனைகளின்‌ 


படி நடந்தவாதான்‌ என்பதை அறிந்து 


3 | ஆகஸ்ட்‌ 2021 | குருத்தோனல 





கொள்ளலாம்‌. 
வோடழருந்தார்‌. 
ஒருமுறை யோசபாத்தீன்‌ அபயக்குரலும்‌ 
(2 நாளாகமம்‌ 18:31, இன்னொருமுறை 


கர்த்தர்‌ இந்த இராஜா 
கடினமான சூழல்களில்‌ 


அவரது ஜெபமும்‌ கேட்கப்பட்டது (2 


நாளாகமம்‌ 20). 


இந்த யோசபாத்‌ தேவனுடைய 
மனிதர்களைக்‌ கண்டு அங்கீகரிக்கவும்‌, 
அவர்களோட இறைவார்த்தை இருப்பதை 
௮டையாளம்கண்டு அறிந்துகொள்ளவும்‌ 
தவறவில்லை. இன்னும்‌ சொல்லப்போனால்‌, 
யோசபாத்‌ இராஜாதான்‌ முதன்முதலாக 
சுவிசேஷக்‌ கூட்டங்களை அல்லது 
வேதபாட வகுப்புகளை நடத்தி, இன்றைய 


ஊழியங்களுக்கெல்லாம்‌ முன்மாதிரியாக 


இருந்தவர்‌ எனலாம்‌. வேதம்‌ கற்ற 
ஆட்களை நீயமித்து அவர்களை 
யூதாவிலே உபதேசித்து, கர்த்தருடைய 
வேதபுஸ்தகத்தை வைத்துக்கொண்டு, 


யூதாவின்‌ பட்டணங்களிலைல்லாம்‌ தீரிந்து 
ஜனங்களுக்குப்‌ போதிக்கவும்‌ அனுப்பினார்‌. 
(2 நாளாகமம்‌ 17:9). 
விசாரிக்க 


அவர்கள்‌ 


மேலும்‌ ஜனங்‌ 
களை நீயாயாதிபதிகளை 
ஏற்படுத்தினார்‌. கர்த்தருக்குப்‌ 
பயந்து, உண்மையோடும்‌ உத்தம 
இருதயத்தோடும்‌ நடந்துகொள்ளவேண்டிய 


| i 1॥ | ்‌ 
| | i ' ந ்‌ 


ண்‌ 


| குருத்தோானல | ஆகஸ்ட்‌ 2021 | & உ 


ரி 


ர 





தன்‌ அவசியத்தையும்‌ வலியுறுத்தி 
இருக்கிறார்‌. 

இந்த யோசபாத்துக்கு ஒரு மிகப்பெரிய 
மற்றும்‌ 
௮ம்மோனியருடன்‌ இணைந்து மேலும்‌ 


நெருக்கடி வந்தது. மோவாப்‌ 


பலர்‌ யோசபாத்துக்கு விரோதமாக 
வந்தார்கள்‌. பிரச்சனைகளைக்‌ கண்டதும்‌ 
எவருக்கும்‌ முதலாவதாக வருவதுதான்‌ 
அவருக்கும்‌ வந்தது. அது பயம்‌! 

பயம்‌ வருவது இயற்கை என்றாலும்‌, 
யோசபாத்‌ இராஜாவின்‌ படை 
பிண்ணனியை அறிந்தால்‌ அவர்‌ ஏன 
பயந்தார்‌ என்கிற ஆச்சரியமும்‌ வரும்‌. 
அவரிடம்‌ எருசலேமிலே பராக்கீரமசாலி 
களான சேவகர்களும்‌, பராக்கிரமசாலிகள்‌ 
மூன்று 
அதுபோக 


லட்சம்பேரும்‌ இருந்தார்கள்‌. 


சேனையில்‌ மேலும்‌ 
இரண்டூலட்சத்து எண்பதினாயிரம்பேரும்‌ 
இருந்தார்கள்‌. அதோடூ மட்டுமல்ல, வில்லும்‌ 
இரண்டு 
லட்சம்பேர்‌ இருந்தார்கள்‌. ஆயுதபாணிகள்‌ 


கேடகமும்‌ பிடிக்கீறவர்கள்‌ 
லட்சத்து எண்பதினாயிரம்பேர்‌ இருந்தார்‌ 
கள்‌. யோசபாத்‌ பெரும்‌ தீரள்‌ படையை 
உருவாக்கி வைத்திருந்தார்‌. அவர்களை 
நடத்த எலியாதா, அமசியா, யோகனான்‌ 


போன்ற சேனாதீபதிகளும்‌ இருந்தார்கள்‌. 





படைபலத்தில்‌ சளைத்தவர்‌ அல்லர்‌ 


என்றாலும்‌, யோசபாத்‌ இராஜா தன்‌ 
படைபலத்தை நம்பிக்கொண்டிருக்கவில்லை. 
பயப்படும்‌ நாளில்‌ உம்மை நம்புவேன்‌ 
என்று தன்‌ தகப்பன்‌ தாவீது சொன்னபடி 


கர்த்தரை நம்பினார்‌ (சங்கீதம்‌ 56:3). 


விளைவாக, இன்றும்‌ நாம்‌ இன்றும்‌ 
தியானித்து ஜெபிக்கக்கூடிய இந்த 
அருமையான ஜெபத்தை ஏறெடுத்தார்‌. 
முதலாவதாக, இராஜா யுத்தவீரர்‌ 
என்பதால்‌, தேவனை சேனைகளின்‌ 
கர்த்தராகப்‌ பார்த்து, அவ்வண்ணமே 


புகழ்கிறார்‌. இராஜா நேரடியாக தனக்கு 
என்ன வேண்டும்‌ என்பதைத்‌ தேவனிடம்‌ 
கேட்டிருக்கலாம்‌. என்றாலும்‌, தேவனை 
உயர்த்துவதைத்தான்‌ ஜெபத்தில்‌ முதன்மை 
“தேவன்‌ யுத்தம்‌ 
என்பதை அறிந்த அறிவு 
அதை நினைத்துத்‌ துதிக்கச்‌ செய்தது. 
நாம்‌ கஷ்டங்களின்‌ அழுத்தத்தில்‌ எடுத்த 
எடுப்பிலேயே 
சொல்வது தவறல்ல என்றாலும்‌, ௮வற்றை 


யாகச்‌ செய்கீறார்‌. 


செய்பவர்‌ 


அவற்றைத்‌ தேவனிடம்‌ 


யெல்லாம்‌ தீர்க்கவல்ல தேவனை முதலில்‌ 


இருதயத்தில்‌ கொள்வதே பயத்தை 
மேற்கொள்ள மேன்மையான வழி. 
தேவனைத்‌ துதிப்பது, அவர்‌ யார்‌ 


என்கிற எண்ணத்தை நம்மில்‌ ஆழமாக 
விதைக்கிறது. அந்த நம்பிக்கை நமது 
ஜெபத்தை விசுவாசத்துடன்‌ 
உதவுகிறது. 

அடுத்ததாக, தாழ்மையின்‌ ஒட்டுமொத்த 
மும்‌ வெளிப்படும்‌ இடமாக ஒரு கிறிஸ்த 


தொடர 


வனின்‌ ஜெபம்‌ இருப்பது அவசியம்‌. ஜெபத்தில்‌ 
நம்மால்‌ சொல்லப்படும்‌ எந்த வார்த்தை 
களும்‌ தாழ்மையையை வெளிப்படுத்தீயே 
ஆகவேண்டும்‌. தாழ்மையில்‌ முக்கியமான 


ரு அங்கம்‌, நம்மால்‌ இயலாததை 





இயலாது என்று உண்மையாக ஒத்துக்‌ 
கொள்வதுதான்‌. யோசபாத்‌ ஒரு ராஜாவாக 
இருந்தும்‌, 
இப்படிப்பட்ட அந்த மனத்தாழ்மைதான்‌ இந்த 


தன்‌ மக்கள்‌ கூடி நீற்க, 


முக்கியமான வார்த்தைகளைச்‌ சொல்லக்‌ 
காரணமே - “எங்களுக்கு விரோதமாக 
வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு 
முன்பாக நீற்க எங்களுக்குப்‌ பெலனில்லை; 
நாங்கள்‌ செய்யவேண்டியது இன்னதென்று 
எங்களுக்குத்‌ தெரியவில்லை; ஆகையால்‌ 
எங்கள்‌ கண்கள்‌ உம்மையே நோக்கிக்‌ 
கொண்டிருக்கிறது". இதில்‌ எந்த அலப்பலும்‌ 
இல்லை. “தேவனே, பாவியாகிய என்மேல்‌ 
கிருபையாயிரும்‌ ” என்கிற ஆயக்காரனின்‌ 
ஜெபத்திற்கு ஒப்பானது 
(லூக்கா 18:13) இந்த விண்ணப்பம்‌. 


தாழ்மையான 


ஆனால்‌, இது வெறுமனே இயலாமை 
யின்‌ ஜெபம்‌ ௮ல்ல. இதுதான்‌ தேவனுக்கு 
முன்பாகத்‌ தாழ்மைப்படூவது. இராஜா தன்‌ 
அந்தஸ்ததையோ, படைபலத்தையோ 
சற்றும்‌ நீனைக்காமல்‌ நாங்கள்‌ செய்ய 


வேண்டியது இன்னதென்று எங்களுக்குத்‌ 


5 | ஆகஸ்ட்‌ 2021 | துருத்தோனல 


தெரியவில்லை என்று சொல்வது அங்கு 
தேவனுக்குப்‌ 
கிறிஸ்தவ வாழ்வே தேவ பெலத்தால்‌ 
அவரில்‌ நீலைத்து 
அவரில்தான்‌ பெலன்‌ கொண்டிருக்கிறோம்‌ 
சத்தியம்‌ ஆழமாக நம்‌ 
இருதயங்களில்‌ பதிந்திருக்கவேண்டிய 
ஒன்று. ௮வராலேயன்றி நம்மால்‌ ஒன்றும்‌ 


பிரியமானதாகீறது. நம்‌ 
வாழ்வதுதான்‌. 


என்கீற 


செய்யக்கூடாது என்கிற நீனைவுமட்டுமே, 
சுயேச்சையான முடிவுகளுக்கும்‌ சிறப்பாக 
நமக்குத்‌ தோன்றும்‌ 
குள்ளும்‌ நம்மைத்‌ தள்ளாதிருக்கும்‌. ஆக, 
“தேவனே, 


செயல்பாடூகளுக் 
நான்‌ செய்யவேண்டியது 
இன்னதென்று எனக்குத்‌ தெரியவில்லை, 
தெரிந்தாலும்‌ 
எனக்குப்‌ பெலனில்லை ' 


செய்ய 
என்பது ஒரூ 
அர்ப்பணிப்பின்‌ ஜெபம்‌. ஜெபத்தில்‌ இப்படி 


அதைச்‌ 


அர்ப்பணமான வார்த்தைகள்‌ அவசியம்‌. 
நாம்‌ பெற்ற இந்த இரட்சிப்பு என்பதே தேவ 
கிருபைக்கு நம்மை ௮ர்பணித்ததால்தான்‌ 
கிடைத்தது. இது நாம்‌ சம்பாதித்ததல்ல 
என்கிற எண்ணம்‌ வாழ்வில்‌ எல்லாத்‌ 
தாழ்மைக்கும்‌, ௮ர்ப்பணிப்புக்கும்‌ நம்மை 
இட்டுச்‌ செல்லவேண்டும்‌. 

இதன்‌ விளைவுதான்‌ பதில்‌ வேண்டி 
அவரை மட்டும்‌ நோக்கிக்‌ காத்திருக்க 


உதவும்‌. பல நேரங்களில்‌ உம்மையே 


எங்கள்‌ கண்கள்‌ நோக்கீயிருக்கிறது என்று 
காத்திருப்பது 
கடினமான 


சொன்னாலும்‌ அப்படிக்‌ 
ஒது 


பரிட்சையே. ஆனால்‌, இந்தப்‌ பரிட்சை 


சுலபமானதல்ல. 


தேவ பெலத்தால்‌ நீச்சயம்‌ வெற்றியாக 
மாற்றப்படும்‌. இந்த  ஜெபத்திற்குப்பின்‌ 
யோசபாத்‌ இராஜாவின்‌ வாயில்‌ இருந்து 
வரும்‌ வார்த்தைகள்‌, ௮வர்‌ வெற்றியைக்‌ 
காண்பதற்கு முன்னரே விசுவாசமாக 
வந்துவிட்டது. “நீங்கள்‌ அந்த ஏராளமான 
கூட்டத்திற்குப்‌ பயப்படாமலும்‌ கலங்காமலும்‌ 
இருங்கள்‌. யுத்தம்‌ உங்களுடையதல்ல, 
தேவனுடையது அந்த வார்த்தையின்‌ 
படியே ஆயிற்று. யூதா தேசத்தார்‌ யுத்தமே 
செய்யவில்லை. கர்த்தர்‌ வெற்றியைத்‌ 
தந்தார்‌. தீமை நன்மையாக மாற்றப்பட்டது. 
நன்றியின்‌ வெளிப்பாடாகத்‌ துதி வாயில்‌ 
கர்த்தரை 
நம்புங்கள்‌, அப்பொழுது நிலைப்படுூவீர்கள்‌; 


உண்டானது. “தேவனாகிய 
அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள்‌, 
அப்பொழுது சித்திபெறுவீர்கள்‌ என்கிற 
சந்தோஷமான எக்காளத்தை ஜனங்கள்‌ 
அனுபவித்தார்கள்‌. 

வெற்றியின்‌ ஜெபங்கள்‌ தாழ்மையாக 
ஏறெடுக்கப்படூபவை. அவைதான்‌ முறை 
யாக “என்னால்‌ முடியவில்லை”, என்கிற 


இயலாமையை ஒத்துக்கொள்ள வைப்பவை. 


வாழ்க்கை ஆற்றில்‌ இரண்டு துளி 
0) இப ப VI) 


சொல்லியது, நான்‌ தன்‌ காதலனை 


இழந்த ஒரு வெண்ணின்‌ கண்ணில்‌ 
இருந்து வருகிறேன்‌. அடுத்த துளி 


LOVE 8 MARRIAGE 


சொன்னது, நான்‌ அவனைத்‌ 


கிருமணம்‌ செய்த வண்ணின்‌ 


கண்ணில்‌ இருந்து வருகிறேன்‌. 








குருத்தோலை | ஆகஸ்ட்‌ 2021 | 6 





ஆக, எல்லாவற்றையும்‌ முயற்சித்துப்‌ பார்த்து 
விட்டுக்‌ கடைசியாக வேறு வழியின்றி 
ஏறெடுக்கப்படும்‌ 
முறையான ஜெபங்கள்‌. நம்‌ 


ஜெபங்கள்‌ அல்ல 
பெலத்தின்‌ 
மேல்‌ - சுய புத்தியின்மேல்‌ சாயாமல்‌, 
தேவ பெலத்தைக்‌ கிறிஸ்தவ 
ஆதாரமாக ஒத்துக்கொள்ளும்‌ 


களே சரியான ஜெபங்கள்‌. நம்‌ முன 


வாழ்வின்‌ 
வார்த்தை 


இருக்கும்‌ வாய்ப்புகள்‌ எல்லாம்‌ மறைகிற 
போது செய்யப்படும்‌ ஜெபங்கள்‌ அல்ல, 
வாய்ப்புகளை தேவனே ஏற்படுத்தித்‌ தரட்டும்‌ 
என்கீற ஜெபங்களே தாழ்மையின்‌ 
ஜெபங்கள்‌. தேவன்‌ அப்படித்‌ தாழ்மைப்‌ 
படுபவர்களை உயர்த்துகிறவர்‌. கன்று 
நம்‌ ஜெபங்களின்‌ தன்மைகள்‌ மாற 
யோசபாத்‌ இராஜாவின்‌ வார்த்தைகளைக்‌ 
கற்பது நல்லது. 

இருதயத்தை தேவனிடம்‌ ஊற்றுவதே 
ஜெபம்‌. கவலைகளை விசாரிக்கிறவரிடம்‌ 
நம்‌ வார்த்தைகளை வைத்துப்‌ பழகும்‌ 
இடம்‌ 
அவருடைய வார்த்தைகளால்‌ சூழலை 
இடம்‌ 


பயங்களைக்‌ கரைக்கும்‌ இடம்‌ ஜெபம்‌. 


ஜெபம்‌. அவரை உயர்த்தும்‌ 


மறக்கச்‌ செய்யும்‌ ஜெபம்‌. 
அதில்‌ தனக்குப்‌ பயத்தை உண்டாகும்‌ 


வார்த்தைகளைக்‌ கரைக்க, அவர்‌ 
சொன்ன வார்த்தைகளை நீனைவுகூர்வது 
அவசியம்‌. “உம்முடைய நாமம்‌ இந்த 
ஆலயத்தீல்‌ விளங்குகீறபடியால்‌, நாங்கள்‌ 
இந்த ஆலயத்திலும்‌ உமது சந்நீதீயிலும்‌ 
வந்து நீன்று, எங்கள்‌ இடுக்கணில்‌ உம்மை 
நோக்கிக்‌ கூப்பிடுகையில்‌, தேவரீர்‌ கேட்டு 
இரட்சிப்பீர்‌ என்று சொல்லியிருக்கிறார்கள்‌ . 


இது முன்பு சாலொமொன்‌ தன்‌ 
ஜெபத்தில்‌ சொன்ன வார்த்தைகள்‌. 
அவைகளே, யோசபாத்‌  இராஜாவின்‌ 


ஜெப வார்த்தைகளாக மாறின. எனவே, 





ஜெபத்தில்‌ நம்‌ வார்த்தைகள்‌ தேவன்‌ 


ஏற்கனவே சொன்ன வார்த்தைகளின்‌ 


அடிப்படையில்‌ இருக்கவேண்டும்‌. 
அப்போதுதான்‌ ஜெபங்கள்‌ அவருடனான 
உறவையும்‌, உறவின்‌ உரையாடலையும்‌ 
சார்ந்திருக்கும்‌. 
பயத்தைப்‌ 


உறவும்‌ உரையாடலும்‌ 


போக்கும்‌. அப்பட, அவர்‌ 
வேதத்தில்‌ 
இருப்பதாலும்‌, வேதம்‌ நம்‌ 
இருதயத்தில்‌ இருப்பதாலும்‌, அந்த 


வார்த்தையின்படியாகவே நம்‌ ஜெபங்கள்‌ 


சொன்ன வார்த்தைகள்‌ 


அமைவது இயல்பானதாகிவிடும்‌. 


அதன்பின்‌ துக்கம்‌ களிப்பாக மாறும்‌. 


ஜெபம்‌: தேவனே, எங்களால்‌ 
முடியாததைத்‌ தாழ்மையுடன்‌ 
ஒத்துக்கொள்ள உதவும்‌. நீர்‌ முடியும்‌ 
என்று முன்னரே வேதத்தில்‌ 
சொல்லி வைத்திருக்கும்‌ உம்முடைய 
வார்த்தைகளை அறிக்கை செய்து 
ஜெபிக்கும்‌ ஜெபங்களை ஏறெடுக்கக்‌ 
கற்றுத்தாரும்‌. ஆமென்‌. 

EEE 


7 | ஆகஸ்ட்‌ 2021 | துருத்தோனல 


is [ற 


நண ணை = 





பட கன வங்காள 


தீ தவறாகப்‌ பிரசுரித்துவிட்டோம்‌” என்று 
அவ்வப்போது செய்தீத்தாள்களில்‌ 
வருத்தம்‌ தெரிவிப்பதைப்‌ பார்க்க முடிகிறது. 
க்ரைம்‌ தீரைப்படங்களில்‌ சாமர்த்தியமான 
வழக்கறிஞர்‌ “ஐ எம்‌ சாரி யுவர்‌ ஆனர்‌! 
என்று சொல்வதைப்‌ பார்க்கீறோம்‌. 
ஆனால்‌, இந்த இரண்டிற்குப்‌ பின்னும்‌ 
“வழக்குத்‌ 
பயமும்‌ கனம்பொருந்திய நீதிபதி மூலம்‌ 
ஏற்படும்‌ பின்விளைவுகளைப்‌ பற்றிய 


௮ச்சமுமே மன்னிப்பு கேட்கக்‌ காரணமாக 


தொடுக்கப்படலாம்‌” என்ற 


அமைந்திருக்கின்றன. 
சில நாட்களுக்கு முன்பு, என்னுடைய 


பறித்த ஒரு 
மனிதனைப்‌ பார்த்து நான்‌ கத்திவிட்டேன்‌. 


தோட்டத்தில்‌ பூக்களைப்‌ 
இன்று, நான்‌ அதைச்‌ சரிசெய்துவிட 
வேண்டுமென தீர்மானித்தேன்‌. நான்‌ 
அவரை நோக்கி நடந்தேன்‌, அவரைத்‌ 
தாண்டிப்‌ போய்‌ நீன்று, திரும்பி பார்த்து, 
“றன்னிச்சுக்கோங்க! என்றேன்‌. அதன்‌ 
பின்னர்‌ நாங்கள்‌ சற்று தூரம்‌ பேசியபடியே 
நடந்தோம்‌. அவருடைய நண்பர்‌ ஒருவர்‌ 
திருப்பதிக்குப்‌ புனிதப்பயணம்‌ செல்வதாகச்‌ 
சொன்னார்‌. அவ்வளவுதான்‌. அது மிகவும்‌ 
எளிதாக இருந்தது. 

இந்த 
கவனியுங்களேன்‌! 


குருத்தோலை | ஆகஸ்ட்‌ 2021 | 8 


மன்னிப்புக்‌ கடிதத்தைக்‌ 








சிகர 


“இன்பு நய, 


வீடடைல்ட்டு 5 ம்பக்படீடதற்காக 
நான்‌ உருத்‌ தகறேன்‌. இ உடைக்காத 
ஆாக்கை உடைத்தது, கீ தளன்‌ 
அடத ன்‌ ஒதடீழுமைத்‌ தள்ள கட்ட 
தாகவும்‌, இ எரமாக்கக்டாத கதயழயை 
சட்‌ தீ 
இழுக்காக்க 
ஆடீடதாகவும்‌, சம்யாதஆத்த்த்காக ௫ 


ஈஏமாக்கக்டீடதாகவம்‌, 
ப்பு பெய்ன்‌ 
இரத்தக்படீடு அட்டம்‌. 

இபோது விழும்‌ எந்த சைலம்‌ 
எத்த 


க௭பமூம்‌ இல்லை என்பைதக்‌ கண்‌ 


இமை. உண்ம னக்கு 


க்ஸ்‌ ரூான்‌ இஞ்தக புகைப்படத்தை 


௨௬௫ இஜக்புகஜேன்‌. அன்னை 
மறகுஇகுடாடத. 
டுத்திகரூடன்‌, 
பணை. 
“மனம்‌ வருந்துகிறேன்‌ என்ற 
அர்த்தமுடைய “உவா!” என்ற ஆங்கில 


வார்த்தையின்‌ வேர்ச்சொல்‌ “வார” 
என்ற பிரெஞ்சு வார்த்தையாகும்‌. இதன்‌ 
“வருந்துகிறேன்‌ 
“வருந்துகிறேன்‌” 
சொன்னாலும்‌, அதனிடம்‌ எந்த வருத்தமும்‌ 


அர்த்தம்‌, என்பதே. 


என அந்தப்‌ பூனை 


இருந்ததாகத்‌ தெரியவில்லை. 











. ர பவனின்‌. 

ஒரு உண்மையான, நேர்மையான, 
நல்ல மன்னிப்பினை எப்படிக்‌ கோருவது 
என்று நாம்‌ கற்றுக்கொள்வது அவசியம்‌. 
சரியாகீவிட 


மக்கள்‌ 


அதன்‌ மூலம்‌ பிரச்சனை 
வேண்டும்‌. பெரும்பாலான 


சரியாக மன்னிப்பு கோருவதில்லை. 


ஆனால்‌, நான்‌ இன்று காலையில்‌ 


அதைக்‌ கற்றுக்கொண்டதைப்போல 
எளிதாகக்‌ கற்றுக்கொள்ள முழயும்‌. 

ஒரு நல்ல மன்னிப்பு கோரிக்கையில்‌ 
மூன்று 


(14 


நான்‌ 


வேண்டும்‌. 
இது 


சரிசெய்ய நான்‌ 


பகுதிகள்‌ இருக்க 
வருந்துகிறேன்‌; 
தவறுதான்‌; இதைச்‌ 


என்‌ 


° ° ல்‌ 99 
என்ன செய்ய வேண்டும்‌? 


௦ 


மனதில்‌ 
இந்த 
எளிய சொற்றொடரைச்‌ சொல்வது மிகக்‌ 


வருந்துகிறேன்‌. ' 
வேதனைப்பட்டிருக்கும்போது 


நான்‌ 


கடினம்தான்‌. ஆனால்‌, சொல்லிவிட்டால்‌ 


வை வாபூக்கையையே 
மாற்றிவிடக்கூடும்‌. 
“இது என்‌ தவறுதான்‌'. எந்தச்‌ 


சாக்குபோக்கும்‌ இல்லை. எந்தக்‌ குற்றம்‌ 


சாட்டலும்‌ இல்லை. 





ஜங்‌ 
“மற்றவர்களைச்‌ 


கார்ல்‌ 


உளவியல்‌ நீபுணர்‌ 


அழகாகச்‌ சொல்வார்‌, 
குற்றம்‌ 
என்னால்‌ உதவியே செய்ய முடியாது! . 


நாம்‌ தவறை ஓத்துக்கொள்ளும்போது, 


சாட்டுகீறவர்களுக்கு மட்டும்‌ 


அதை ஏதாகிலும்‌ செய்யும்‌ ஆற்றல்‌ 
பெறுகிறோம்‌. ௮தை வேறொருவர்‌ 
மீது சுமத்தும்போது, அது மீண்டும்‌ 


நீகழாதிருப்பது நம்‌ கையில்‌ இல்லை. 
இதனைச்‌ சரிசெய்ய நான்‌ என்ன 
செய்யலாம்‌? ஏதையாகீலும்‌ 
மாற்றாதவரை, எதுவுமே 
மாறப்போவதில்லை. ஒரு நல்ல மன்னிப்பு 


நாம்‌ 


கோரல்‌ என்பதைத்‌ தொடர்ந்து செயலும்‌ 
இருக்கும்‌. இல்லாவிடில்‌, ௮வை வெறும்‌ 


வார்த்தைகளே! 

நீங்கள்‌ மன்னிப்பு கோருவதாக 
இருந்தால்‌, அதைச்‌ சரியாகச்‌ 
செய்யுங்கள்‌. உங்களது மன்னிப்பை 
ஒருபோதும்‌ சாக்குபோக்குச்‌ சொல்லி 


கெடுத்துவிடாதீர்கள்‌. நீங்கள்‌ வெற்றிகரமாக 
அதைச்‌ செய்துவிட்டால்‌ என்னைப்போல 


நீங்களும்‌ நன்றாக உணர்வீர்கள்‌! ஐஐ 


ஆசிரியரின இதர படைப்புகளை ஆங்கிலத்தில்‌ வாசிக்க 


என்ற இணையதளப்‌ பக்கத்தைத்‌ தொடரலாம்‌. 


என்ற மினனஞ்சலில்‌ தொடர்புகொண்டு வாட்சப்பில்‌ தினமும்‌ அவருடைய 


கட்டுரைகளை ஆங்கிலத்தில்‌ பெறலாம்‌. இக்கட்டூுரையானது ஆசிரியரின்‌ 


அனுமதி பெற்று, தமிழில்‌ மொழிபெயர்க்கப்பட்டு வெளியிடப்படுகிறது. 





9 | ஆகஸ்ட்‌ 2021 | துருத்தோனல 


என்னிடம்‌ 


அனேகமான முகமூடிகள்‌ இருந்தன... 


அந்த ஒவ்வொரு முகமூடியும்‌ 

நான்‌ யார்‌ என்பது 

எனக்குத்‌ தெரியாமல்‌ இருப்பதற்காகவே 
தயாரிக்கப்பட்டிருந்தது.. . 


சில முகமூடிகளை 
அப்பா வாங்கித்‌ தந்தார்‌ 


இன்னும்‌ சிலவற்றை 

எங்கள்‌ ஊர்‌ அய்யர்களும்‌ பூசாரிகளும்‌ 
வாங்கித்‌ தந்தார்கள்‌ 

சிலவற்றை மட்டுமே நானாகவே 


வாங்கிக்கொண்டேன்‌ 


ஆயினும்‌ தயாரிப்பு நீறுவனம்‌ எல்லாம்‌ 
முகமூடிகளையும்‌ 

வெவ்வேறு பெயர்களில்‌ தயாரித்து 
பல்வேறு முகவர்களின்‌ மூலமாக 


விநியோகம்‌ செய்து கொண்டிருந்தது... 
ஆதாம்தான்‌ எங்களுக்கு 


முதல்‌ முகமூடியைத்‌ தந்துவிட்டு 
சென்றார்‌ 





அப்படியே தலைமுறை தலைமுறையாக 


முகமூடி 
இருப்பதே தெரியாது போனது 


சிலரின்‌ முகமே 

முகமூடியானது 

சொந்தங்களும்‌ என்‌ பந்தங்களும்‌ 
கலாச்சார கதைகளுடன்‌ 
மேலதிகமாக செய்து தந்த 
முகமூடிகளைத்தான்‌ 

நான்‌ முதலில்‌ நீராகரிக்கத்‌ 


தொடங்கினேன்‌... 


ஒருநாள்‌ 
எதேச்சையாக 


இயேசு என்‌ அறைக்குள்‌ பிரவேசித்தார்‌ 


ஒவ்வொரு முகமூடியும்‌ எனக்குள்‌ இருந்து 
கிழிந்து விழுந்தது... 

இதுவரையும்‌ நான்‌ கண்டிராத எனது 
ஆதி முகத்தை 

முதல்‌ முறை ருசித்தபோது முதலில்‌ 
தோன்றியது 

என்‌ அப்பாவின்‌ அம்மாவின்‌ 
முகமூடிகளையும்‌ 

கழற்றி எறிய வேண்டும்‌ என்று 


ஆயினும்‌ எவ்வளவு முயன்றும்‌ 
என்னால்‌ முடியாது போனது 


முயற்சிகளைத்‌ தொலைத்து 
முகம்‌ தந்த இயேசுவை நோக்கீயது 
என்‌ கண்ணீர்‌ துளிகள்‌ 


ஆக 


இப்போதோ எங்கள்‌ எல்லோரினதும்‌ 





முகங்களையும்‌ உங்கள்‌ முகமூடிகளையும்‌ 
ஆதியில்‌ புனைந்த மாய முகமூடிகளை இயேசுவின்‌ கையில்‌ கொடுத்துப்‌ 


அகற்றி 


பாருங்கள்‌ 


அற்புதமான கண்ணாடி முகத்தை 
தந்துவிட்டு சென்றார்‌ 


என்‌ 6 





ல. 
6 

Te 
8. 


=], 


10. 


இளைப்பாறுதல்‌ தரும்‌ முகங்களை 


a இயேசு தருவது அதிக நிச்சயம்‌... 
மய்ப்பர்‌... 





ட்‌ சிருமண வாழ்க்கைக்கு [.... * 
0 கட்டைகள்‌ 


உன்‌ துணையை அன்றி வேறே துணை 






உண்டாயிருக்க வேண்டாம்‌. 


2. பேருந்து நீலையத்தீலோ, அலுவலகத்திலோ 
புதிய துணை உண்டாயிருக்கவோ, தொடர்பு 
கொள்ளவோ வேண்டாம்‌. 

3. உன்‌ துணையின்‌ பெயரை வீம்புக்கு என்று 
இழுக்காதீருப்பாயாக. 
4. உன்‌ விவாக மஞ்சத்தைப்‌ பரிசுத்தமாக ஆசரிப்பாயாக. 


உன்‌ துணையின்‌ தாயையும்‌ தகப்பனையும்‌ கனம்பண்ணுவாயாக. 


. உன துணையின்‌ குடூம்பத்தாரை வார்த்தையினால்‌ கொலை செய்யாதீருப்பாயாக. 


துணையின்‌ உறவினர்களோடு விபசாரம்‌ செய்யாதீருப்பாயாக. 
உன்‌ துணையின்‌ வீட்டில்‌ களவு செய்யாதிருப்பாயாக. 
உன்‌ துணையின்‌ வீட்டாருக்கு எதிராகப்‌ பொய்‌ சாட்சி சொல்லாதிருப்பாயாக. 


உன்‌ துணையின்‌ வீட்டாருக்கு உரியதொன்றையும்‌ கச்சியாதிருப்பாயாக. 
sus 


11 | ஆகஸ்ட்‌ 2021 | குருத்தோலை 


யாவனாகலும்‌, தன்னை நான்‌ 
காணாதபடிக்கு மறைவிடங்களில்‌ 
ஒளித்துக்‌ கொள்ளக்‌ கூடுமோ ? என்று 
கர்த்தர்‌ சொல்கிறார்‌. “நான்‌ வானத்தையும்‌, 
பூமியையும்‌ நீரப்புகிறவர்‌ அல்லவோ? 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. (ஏரேமியா 
23:24) 
கடந்த அத்தியாயத்தில்‌ கடவுளைப்‌ பற்றி 
மனிதனின்‌ சிந்தையைப்‌ பகுத்துப்‌ பிரித்து 
படித்தோம்‌. மனிதன்‌ தன்‌ அறிவாற்றலால்‌ 
“கடவுளைப்பற்றி (Knowing about God 
is religion; knowing God is the Way) 
அறிய முடியுமே தவிர, 
அறிய முடியாது என்பதுதான்‌ உண்மை 


“கடவுளை 


என்று பார்த்தோம்‌. கடவுள்‌ தம்மை 
வெளிப்படுத்தீனாலொழிய நாம்‌ அவரை 
அறிந்துகொள்ள முடியாது என்பது சத்திய 
வார்த்தை. கடவுள்‌ தம்மை வெளிப்படுத்தின 
முகாந்தீரத்தைப்‌ பொது மற்றும்‌ சிறப்பு 
வெளிப்பாடு என்பதாய்‌ வேதம்‌ 


சொன்னதைப்‌ பார்த்தோம்‌. கடவுள்‌ தம்மை 


| 
ரி 


வெளிப்படூத்தினார்‌ 








ஏன்‌ என்பதற்குக்‌ 
காரணியான 3 அழுத்தமான கோட்பாடூகள்‌ 
பின்வருமாறு: (3 Emphatic statements 
about God in relation to Revelation) 

1. தேவன்‌ ஆவியாய்‌ இருக்கிறார்‌ (60 
[5 Spit): (யோ.4:24, சாங்கீ.139:7-10). 
அதாவது, அவர்‌ இல்லாத இடம்‌ இல்லை 


என்று சொல்லலாம்‌. கடவுள்‌ இயற்கையில்‌ 


தை வரைந்து தாமே சிருஷடிகர்‌ 
என்று பிரகடனப்படுத்தி இருக்கிறார்‌. 
ரோமர்‌ 1:19,20 வசனங்கள்‌, மனிதன்‌ 


சாக்கு போக்கு சொல்ல இடமின்றி அவர்‌ 
தம்மை வெளிப்படுத்தியுள்ளார்‌ என்பதை 
வலியுறுத்துகிறது. 

2. தேவன்‌ அன்பாகவே இருக்கிறார்‌ 
(God யோ. 4:16). 


மற்றவர்களோடான 


is Love): (1 
நேர்த்தியான 
உறவுக்கு ௮ஸ்திபாரமாக அன்பு இருக்க 
வேண்டும்‌. தேவன்‌ அன்புள்ளவர்‌ 
என்று சொல்லும்போது, தம்மில்‌ தாமே 
திரியேக 


பரிபூரணமான தேவன்‌ 





சிருஷ்டியோடூ நெருங்கிய உறவு பாராட்டுகிறார்‌ என்பதை நாம்‌ அறிந்து கொள்ளுகிறோம்‌. 
அன்பு பேசத்தானே செய்யும்‌! 

3. தேவன்‌ ஒளியாய்‌ இருக்கிறார்‌ (0015 பர): ( யோ.1:5). ஒளி எல்லாவற்றையும்‌ 
எடுத்துக்காட்டும்‌ தன்மையுடையதாகும்‌. ஒளியின்‌ பிரதீபலிப்பாகிய வெளிச்சத்தின்‌ மூலமே 
நாம்‌ மற்ற எல்லாவற்றையும்‌ பார்க்க முடியும்‌. தேவன்‌ ஒளியாய்‌ இருக்கிறாரெனில்‌, 
அவர்‌ தம்மை வெளிப்படுத்தி இருக்கிறார்‌ என்பது இதில்‌ புலனாகிறது. 

முதலாவது, கடவுளின்‌ பிரத்தியேகமான குணாதீசயங்களை வேதத்தில்‌ 
சொல்லப்பட்டபடி நாம்‌ தீயானிக்க முற்படுவோம்‌. இந்த மகத்துவமான கடவுளின்‌ குணம்‌ 
மூன்று பிரிவாக இருப்பதை நாம்‌ வேதத்தின்‌ அடிப்படையில்‌ படிக்கப்‌ போகிறோம்‌. வேத 
வல்லுநர்கள்‌ இந்த மூன்று பிரிவுகளையும்‌ பொருத்தி அதன்‌ அடிப்படையில்‌ கடவுளுடைய 
விசேஷமான குணங்களை இப்படிச்‌ சித்தரிக்கிறார்கள்‌. அதாவது, அவர்‌ சர்வவியாபி 
(OMNIPRESENT), சர்வ ஞானி (OMNISCIENT), சர்வ வல்லவர்‌ (OMNIPOTENT) 
என்பதாகும்‌. ஏற்கனவே நாம்‌ பார்த்தபடி, இந்த உலகம்‌ சிருஷ்டிக்கப்பட்ட நாள்‌ முதல்‌ 
இன்று வரையுள்ள அத்துணை ஜீவன்கள்‌ இணைந்தாலும்‌, கடவுளின்‌ இந்த மூன்று 
அடிப்படை குணங்களை இம்மியளவும்‌ நெருங்க முடியாது. 

மேற்கூறிய இம்மூன்று குணங்களையும்‌ இணைக்கும்‌ ஒரு அடிப்படை அவரது 
பரிசுத்தம்‌. அவர்‌ பரிசுத்தர்‌, பரிசுத்தர்‌, பரிசுத்தர்‌ என்பதைப்போல்‌, வேதத்தில்‌ எந்த 
இடத்திலும்‌ நாம்‌ மும்முறை இப்படி கடவுளுடைய மற்ற குணாதீசயத்தைப்‌ பற்றி 
ஒரே இடத்தீல்‌ படிப்பது கிடையாது. பழைய ஏற்பாட்டில்‌ ஏசாயா 6:3ம்‌ வசனத்திலும்‌, 
வெளி.4:8ம்‌ வசனத்திலும்‌ மும்முறை கடவுள்‌ பரிசுத்தர்‌, பரிசுத்தர்‌, பரிசுத்தர்‌ என்று 
எழுதப்பட்டுள்ளது. கடவுள்‌ அன்புள்ளவர்‌ என்பதையோ, இரக்கம்‌ உள்ளவர்‌ என்பதையோ 
மும்முறை ஒரே இடத்தில்‌ நாம்‌ வேதத்தில்‌ எங்கும்‌ படிப்பது கிடையாது. இதற்குக்‌ 
காரணம்‌, கடவுளின்‌ பரிசுத்தமே அவரது குணங்கள்‌ அனைத்திற்கும்‌ ஆதாரமாய்‌ 
உள்ளது. உதாரணமாக, வெளி.4:8ல்‌, இருந்தவரும்‌, இருக்கிறவரும்‌, வருகிறவருமான 
சர்வ வல்லமையுள்ள தேவன்‌ பரிசுத்தர்‌, பரிசுத்தர்‌, பரிசுத்தர்‌ என்று படிக்கீறோம்‌. 
அவர்‌ சர்வ வல்லவராயினும்‌ அவரது பரிசுத்தமே அதற்கு அடிப்படை என்பதுபோல்‌, 
மும்முறை பரிசுத்தர்‌ என்று இரவும்‌ பகலும்‌ சொல்லுகிறார்கள்‌. எனவே, நாம்‌ கடவுளின்‌ 
குணங்களைப்‌ பற்றி படிக்கும்போது ௮வர்‌ எல்லையில்லாத பரிசுத்தர்‌ என்பதை மனதீல்‌ 
இருத்திக்கொள்ள வேண்டும்‌. 

இதன்‌ பின்னணியில்‌ இந்த இதழில்‌ ௮வரது முதலாவது பிரத்தியேக குணமாகிய 
அவர்‌ “சர்வ வியாபி” என்பதைப்‌ பார்க்கலாம்‌. 
கடவன்‌ சர்வ வியா: 

கடவுள்‌ தம்மில்தாமே பரிபூரணராய்‌ இருக்கும்போது, தம்மைப்‌ பெருக்கவோ, 
குறைக்கவோ அல்லது உருமாறவோ அவசியமில்லாமல்‌ இந்த உலகம்‌ முமுழுவதையும்‌ 
தமது ஆளுகையால்‌ நீரப்பியுள்ளார்‌ என்ற பொருள்‌ இதில்‌ அடங்கியுள்ளது. (தியானிக்க: 
சங்‌.139:7-10; எரே.23:23,24; அப்‌.17:27,28). எரே. 23:24ல்‌ மேலே நாம்‌ படிப்பதை 


13 | ஆகஸ்ட்‌ 2021 | குருத்தோலை 


போன்று, ௮வர்‌ வானத்தில்‌ ௮ல்லது பூமியில்‌ இருக்கிறேன்‌ என்று சொல்லாமல்‌, தாம்‌ 
வானத்தையும்‌, பூமியையும்‌ நிரப்புகிறவர்‌ என்று பிரகடனப்படூத்தியுள்ளார்‌. “இதோ, 
ஜாதீகள்‌ ஏற்ற சாலில்‌ தொங்கும்‌ துளி போலவும்‌, தராசிலே படியும்‌ தூசிபோலவும்‌ 
எண்ணப்படூகீறார்கள்‌. இதோ தீவுகளை ஒரு அணுவைப்‌ போல தூக்குகிறார்‌ என்று 
ஏசா. 40:15ல்‌ வாசிக்கீறோமல்லவா? 

அவர்‌ நீத்தியமும்‌ மாறாத தன்மை உடையவர்‌. மனிதராகிய நாம்‌ காலத்தாலும்‌, 
இடத்தாலும்‌, திறனாலும்‌ மட்டூப்பட்டவர்கள்‌. (We 95 human beings are bound by Time, 
Space and Energy). ஆனால்‌, கடவுள்‌ இவையெல்லாவற்றையும்‌ கடந்து நீற்கிறவர்‌. 
இன்னும்‌ சொல்வதென்றால்‌, ௮வர்தாமே 1 காலங்களை உண்டாக்கியவர்‌; தலைமுறை 
தலைமுறையாய்‌ அவர்‌ நமக்கு அடைக்கலமானவர்‌. (சுங்‌.31:15; 90:1; அப்‌.17:26); 
கடவுளின்‌ சிந்தையில்‌ ஒரு தொடர்கீரமம்‌/ ஒழுங்கு/ நேர்த்தி இருப்பதாய்‌ நாம்‌ 
விளங்கிக்‌ கொண்டாலும்‌, அவரைப்‌ பொருத்த ௮ளவில்‌ கடந்த காலம்‌, நீகழ்காலம்‌, 
எதிர்காலம்‌ என்று நம்மைபோல்‌ காலவரிசை அடிப்படையில்‌ எதுவும்‌ இருப்பதில்லை. 
இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப்போல்‌ அழைக்கிற தேவன்‌ என்று ரோமர்‌ 
4:17ல்‌ வாசிக்கிறோம்‌. 

மேலும்‌, 2) நம்முடைய இருப்பிடங்களை நீர்ணயிக்கீறவர்‌ ௮வர்தாமே. (அப்‌.17:269. 
ஏன்‌, கடல்‌ ௮லைக்கு வரையறை வகுத்தவர்‌, வேதாகமத்தில்‌ வெளிப்படூத்தப்பட்டுள்ள 
கர்த்தர்‌ என்பது இங்கே நாம்‌ கவனிக்க வேண்டிய அம்சமாகும்‌. அவர்‌ வருகிறார்‌, 
இறங்கினார்‌ போன்ற பதங்களை வேதம்‌ பயன்படூத்தும்போது ௮து மனிதர்களாகிய 
நாம்‌ ஒரு இடத்திலிருந்து, இன்னொரு இடத்துக்கு செல்வதைப்போல்‌ அர்த்தப்படூத்தாமல்‌, 
மாறாக மனுஷ பாஷையில்‌ அவரது செயல்கள்‌ கையாளப்பட்டூள்ளது என்று 


புரிந்துகொள்வது அவசியமாகீறது. 

















குருத்தோலை | ஆகஸ்ட்‌ 2021 | 14 


மேலும்‌, 3) ௮வர்‌ திறனில்‌ நம்மைப்போல்‌ மட்டூப்பட்டவர்‌ அல்லர்‌. ௮வர்‌ செய்ய 
நீனைத்தது தடைபடாது என்கீறார்‌ யோபு. (42:1). நம்முடைய எல்லா செயல்களுக்கும்‌, 
ஏன்‌, நாம்‌ நற்செயல்கள்‌ செய்வதற்கும்‌ நேரடியாகவோ, மறைமுகமாகவோ மற்றவரின்‌ 
ஒத்தாசை அவசியமாகிறது. அவரோ, மனிதர்‌ கைகளினால்‌ தமக்கு யாதொன்று 
தேவையானதுபோல்‌ எதீர்பார்த்து இருக்க வேண்டிய அவசியமில்லை. மாறாக, 
அவருக்குள்‌ நாம்‌ ௮சைகிறோம்‌. இப்‌. 17:25). ௮வர்‌ சகலத்தையும்‌ செய்ய வல்லவர்‌ 
என்பது உண்மையே. வர்‌ எல்லாவற்றையும்‌ செய்ய முடியும்‌ எனும்போது அநேகர்‌ 
வேதத்தின்படி எதை போதீப்பதில்லை. அவர்‌ செய்ய முடியாததும்‌ இருக்கிறது என்று 
வேதம்‌ சொல்லுகிறது. அவர்‌ பொய்‌ சொல்ல முடியாது ௮ல்லது மனம்‌ மாறமாட்டார்‌ 
என்று வேதத்தில்‌ காண்கிறோம்‌. அவருக்கு சர்வ வல்லமை உண்டு என்பது 
வேதத்தின்படி எப்படி என்பதைப்‌ பின்னர்‌ படிக்க இருக்கிறோம்‌). இப்படி, ஆதியிலே 
தேவன்‌ வானத்தையும்‌, பூமியையும்‌ படைத்தார்‌ என்ற வசனத்தீல்‌, காலம்‌, இடம்‌, திறன்‌ 
இவைகளை நீர்ணயிக்கும்‌ சர்வ வியாபியாகக்‌ கடவுளை நாம்‌ புரிந்து கொள்ளலாம்‌. 
ஒரு வேதவல்லுநர்‌ சொன்ன அறிவுரை இங்கு வலியுறுத்தப்பட வேண்டும்‌. ஒரு 
குழந்தைக்கு நாம்‌ கற்றுக்‌ கொடுக்கும்‌ முதலாவது அடிப்படை கோட்பாடு ஆதீயாகமம்‌ 
1: 1 ஆகும்‌. நம்மைப்‌ படைத்த ஒரு சிருஷ்டிகருக்கு, சிருஷடிகளாகிய நாம்‌ கணக்கு 
கொடுக்க வேண்டும்‌ என்பதே அதன்‌ சாராம்சம்‌. 

அவரது சிங்காசனம்‌ பரலோகில்‌ உள்ளது ங.118:5;123:0 என்று நாம்‌ 
படிக்கும்போது ௮து கடவுளை ஒரூ குறிப்பிட்ட எல்லையில்‌ சுருக்க முடியும்‌ என்று 
அர்த்தம்‌ ஆகாது. அதுபோல்‌, கடவுள்‌ எல்லாவற்றிலும்‌ இருக்கிறார்‌ (Pantheism) 
என்ற கோட்பாடாகவும்‌ நாம்‌ இதை அர்த்தம்‌ கொள்ளக்கூடாது. சாலமோன்‌ அரசன்‌ 
எருசலேம்‌ தேவாலயப்‌ பிரதிஷ்டை ஜெபத்தில்‌ சொன்ன வார்த்தை இங்கு மிகவும்‌ 
பொருத்தமாய்‌ இருக்கும்‌. “தேவன்‌ பூமியில்‌ வாசம்‌ பண்ணுவாரோ? இதோ, 
வானங்களும்‌, வானாதி வானங்களும்‌ அவரை கொள்ளாதீருக்க, மனுஷன கட்டிய 
இந்த ஆலயம்‌ எம்மாத்திரம்‌ ? எனினும்‌, ஏசாயா, அவரது வஸ்திர தொங்கலால்‌ 
தேவாலயம்‌ நிறைந்திருந்தது என்று சொல்லியுள்ளார்‌. (ஏசா 6:0. அதேபோல்‌ தாவீதும்‌, 
பூமியும்‌ அதன்‌ நீறைவும்‌ கர்த்தருடையது (ங்‌.24:1) என்று அ௮றிக்கையிடுகீறார்‌. ஒரு 
வகையில்‌ தேவன்‌ தமது சிருஷ்டிப்பைக்‌ கடந்தும்‌ ( TRANSCENDENT) உள்ளார்‌; 
அதன்‌ மத்தியிலும்‌ ((MMANENT) உள்ளார்‌ என்பதே இதன்‌ பொருளாகும்‌. 

அவர்‌ சிருஷ்டிப்பைக்‌ கடந்து எப்படி சுயம்புவாய்‌ இருக்கிறாரோ அப்படியே எந்த 
நீர்ப்பந்தமும்‌ இல்லாமல்‌ அவர்‌ தமது சிருஷ்டிப்பின்‌ மத்தியிலும்‌ இருக்கிறார்‌. சங்கீதம்‌ 
90:2ல்‌ தேவ மனுஷனாகிய மோசே ஜெபிக்கும்போது சொன்ன வார்த்தை: பர்வதங்கள்‌ 
தோன்று முன்னும்‌ அவைகள்‌ உருவேற்படு முன்னரும்‌ நீரே “அநாதியாய்‌ 
தேவனாயிருக்கிறர்‌. இது அவர்‌ தமது சிருஷ்டிப்பின்‌ மேல்‌ உயர்ந்து நிற்கிறார்‌ 
என்று சொல்லுகிற செய்தியாகும்‌. மேலும்‌, ஆதியிலே வார்த்தை இருந்தது; அந்த 
வார்த்தை தேவனிடத்திலிருந்தது; அந்த வார்த்தை தேவனாயிருந்தது, (யோர;1). அந்த 
நீத்திய, பரிபூரணமான வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும்‌, சத்தியத்தினாலும்‌ 


15 | ஆகஸ்ட்‌ 2021 | குருத்தோனல 


நீறைந்தவராய்‌ நமக்குள்‌ வாசம்‌ பண்ணினார்‌. அவரது மகிமையைக்‌ கண்டோம்‌. அது 
பிதாவுக்கு ஒரே பேறானவருக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. ( யோ.1:14) என்பது 
௮வர்‌ சிருஷ்டியின்‌ மத்தியில்‌ வாசம்‌ பண்ணுகிறார்‌ என்று சொல்லுகிற செய்தீயாகும்‌. 

அவர்‌ நம்‌ மத்தியில்‌ இருக்கிறார்‌ என்பதை, சேரக்கூடாத ஒளியில்‌ வாசம்பண்ணுகீற 
தாம்‌ ஒருவரே நித்தியானந்த ஏக சக்ராதிபதியாய்‌ இருக்கிறவர்‌ என்பதிலிருந்து பிரித்து 
படிக்க முடியாது. கடவுள்தாமே இவ்வுலகின்‌ ஜீவனாகவும்‌, ஆளுநராகவும்‌ இருக்கும்‌ 
அதே சமயம்‌, ௮வர்‌ தனித்தன்மையுடையவராகவும்‌ இருக்கிறார்‌ என்பதை நாம்‌ மறந்து 
விடக்கூடாது. அவர்‌ தமது சிருஷ்டிப்போ௫ இரண்டற கலந்துள்ளார்‌ என்று நாம்‌ வாதிட 
முடியாது. தமது சிருஷடிப்பின மூலம்‌ தமது தேவையை நீறைவேற்றிக்‌ கொள்வதற்காக 
உலகத்தை ௮வர்‌ படைக்கவில்லை என்பதைப்‌ பல கோணங்களில்‌ வேதத்திலிருந்து 
நாம்‌ அறியலாம்‌. “அறியப்படாத தேவனுக்கு என்று ஒரு பலிபீடத்தை அத்தேனே 
பட்டணத்தில்‌ கண்ட பவுல்‌, தமக்கு தேவையானதொன்றுபோல, மனுஷர்‌ கைகளால்‌ 
பணிவிடை கொள்ளாதவரே அந்த அறியப்படாத தேவன்‌ என்று ஆணித்தரமாக 
வாதாடுகிறார்‌. (அப்‌.17:14). 

அவர்‌ சர்வ வியாபி எனும்போது, இன்னொரு வகையில்‌ தமது சிருஷ்டிப்பை 
அவர்‌ பராமரிக்கிறவர்‌ எனலாம்‌ ப்‌.17:27). ஜீவராசிகள்‌ அனைத்திற்கும்‌ ஜீவனையும்‌, 
சுவாசத்தையும்‌, ஆகாரத்தையும்‌ கொடுக்கீறவர்‌ அவரே. கடவுள்‌ கொடுக்கும்‌ சுவாசத்தைப்‌ 
பெற்றுக்கொண்டு, அவர்‌ இல்லை என்று சொல்லுபவர்களுக்குக்கூட சுவாசத்தை உடனே 
அடைக்காத கர்த்தர்‌! இதைத்தான்‌ வேதவல்லுநர்கள்‌ கடவுளின்‌ பொதுவான கிருபை 
என்று அழைக்கின்றனர்‌. மத்‌.5:45 இதைத்‌ தெள்ளத்‌ தெளிவாகப்‌ படம்‌ பிடித்துக்‌ 
காண்பிக்கிறது. ௮வர்‌ தீயோர்‌ மேலும்‌, நல்லோர்‌ மேலும்‌ சூரியனை உதிக்கப்பண்ணி, 
நீதியுள்ளவர்கள்‌ மேலும்‌, அநீதியுள்ளவர்கள்‌ மேலும்‌ மழையைப்‌ பெய்யப்பண்ணுகிறார்‌. 

கிறிஸ்துவுக்குள்‌ பிரியமானவர்களே, கடவுள்‌ “சர்வ வியாபி' எனும்போது, ௮வர்‌ 
சிருஷ்டிப்பைக்‌ கடந்தும்‌; சிருஷ்டிப்பின்‌ நடுவிலும்‌ இருக்கிறார்‌. ௮வர்‌ இந்த உலகத்தின்‌ 
அழுக்குகளால்‌ தீட்டூப்பட முடியாதவராக, சகலமும்‌ அவர்‌ பார்வையில்‌ சுத்தமாகக்‌ 
காணப்படுகிறது. பாவத்தால்‌ மனுக்குலம்‌ இழந்த கடவுளுடைய மகிமையைக்‌ 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து சிலுவையில்‌ வெளிப்படூத்தியுள்ளார்‌. எனவேதான்‌, தாம்‌ 
சர்வ வியாபி என்பதைத்‌ தமது சீஷர்களுக்கு நினைப்பூட்டூும்வண்ணம்‌ உயிர்த்தெழுந்த 
அவர்‌: “வானத்திலும்‌ பூமியிலும்‌ சகல அதிகாரமும்‌ எனக்குக்‌ கொடுக்கப்பட்டிருக்கிறது: 
இதோ, உலகத்தின்‌ முடிவு பரியந்தம்‌ சகல நாட்களிலும்‌ நான்‌ உங்களோடகூட 
இருக்கிறேன்‌ எனச்‌ சொல்லிச்‌ சென்றார்‌. 

கடவுள்‌ “சர்வ வியாபி' என்பது நமது வாழ்வின்‌ நோக்கத்தைக்‌ கூர்ப்படுத்தி, 
அவரது பிரசன்னம்‌ நமது ஆள்தத்துவத்தீற்குப்‌ போதுமானது என்னும்‌ உணர்வோடு 
திரியேக தேவனை ஆராதீக்க நமக்கு அறைகூவல்‌ விடுக்கிறது. 

தொடரும்‌... 


ஜான்‌ நெல்சன்‌, குன்னூர்‌ 


குருத்தோலை | ஆகஸ்ட்‌ 2021 | 16 





நோய்‌ 


ரூ தொழு மருத்துவ 
மனையைப்‌ பார்வையிடும்‌ வாய்ப்பு 
கிடைத்தால்‌, “வலி” என்பது முக்கியமானது, 
நமக்குத்‌ தேவையானது என்று ஒப்புக்‌ 
கொள்வீர்கள்‌. வலியில்லாத வாழ்வானது, 
பயமும்‌, ஆபத்துக்களும்‌, ஒவ்வொன்றாக 
தொடர்ந்து வரும்‌ தொல்லைகளாகவுமே 
இருக்கும்‌. 
வலிக்கும்‌, இன்பத்திற்கும்‌ உள்ள 
நெருங்கிய உறவை யாருமே அதீகமாக 
கவனிக்காமல்‌ இருக்கிறார்கள்‌. இந்த இரு 
உணர்வுகளும்‌ இணைந்தே செயல்பட 
கின்றன. சில நேரங்களில்‌, எது வலி, எது 
இன்பம்‌ என்றே வித்தியாசம்‌ தெரியாத 


அளவுக்கு உணர்வுகள்‌  ஒன்றாகிவிடூ 
கின்றன. 

நம்‌ வாழ்வில்‌ அனைத்தையும்‌ 
அனுபவித்து உணர வலி மிகவும்‌ 


அவசியமானது. ஆனால்‌ நமது நவீன 


கலாச்சாரம்‌ இதற்கு எதிரான கருத்தையே 
சொல்கிறது. ஆகவே வலி இன்பத்திற்கு 
எதிரி என்கிற எண்ணமே நம்‌ மனதில்‌ 
பதிந்து விட்டது. 

தலைவலியா? - உடனே 


மாத்தீரைகளை விழுங்கு 

மூக்கு ஒழுகுதா? - தைலம்‌ பூசு 

மலச்சிக்கலா? - மருந்துக்‌ கடைக்கு ஓடு. 
- இதுவே நமது வழக்கமாகி விட்டது. 


வலி நமது வாழ்வின்‌ ஒரூ பகுதிதான்‌ 
என்பதை நாம்தான்‌ ஏற்றுக்‌ கொள்வ 
தில்லை. ஆனால்‌ கொஞ்ச காலத்துக்கு 
முன்பு கூட, வலி என்பது சாதாரணமானது 
என்றும்‌, தினமும்‌ வாழ்வில்‌ ஏற்படும்‌ 
நீகழ்ச்சி என்றும்‌ ஏற்றுக்‌ கொள்ளப்பட்டிருந்‌ 
தது. இந்தக்‌ காலத்தில்‌, “உத்தரவின்றி 
உள்ளே நுழைந்த உபத்திரவம்‌” என்றே 
வலியை வெறுக்கிறோம்‌. 


கோடை காலத்தீல்‌ நம்‌ கஷ்டங்களை 
அகற்ற மின்‌ விசிறிகள்‌, குளிர்‌ சாதன 
வசதிகள்‌, நம்‌ கால்கள்‌ சொகுசாக நடக்க 
விதவிதமான காலணிகள்‌, வாழ்வை 
வசதீயாக்க வாகனங்கள்‌ - வலியிலிருந்து 
நம்மைப்‌ பாதுகாக்கீன்றன. பல 
ஆண்டுகளுக்கு முன்‌ வாழ்ந்த மக்களும்‌, 
இப்போது பணவசதி இல்லாமல்‌ வாழும்‌ 
பற்றி 


வைத்திருக்கும்‌ எண்ணங்கள்‌, வசதியாக 


. ய்‌ [4 2 6 
பல மக்களும்‌ வலி யைப்‌ 


வாழும்‌ மக்களுக்கு இருக்கும்‌ எண்ணங்‌ 


களிலிருந்து வேறுபட்டு இருக்கிறது. 
நமது நவீன தொழில்நுட்பம்‌ மூலம்‌ 
வலியை அடக்கிவிடலாம்‌ என்னும்‌ 


எண்ணமும்‌ நம்மிடம்‌ இருக்கிறது. இந்த 
எண்ணங்கள்‌ எல்லாம்‌ “வலி இன்பத்தின்‌ 
எதிரி' என்னும்‌ கருத்தைத்தான்‌ நமக்குள்‌ 
ஏற்படுத்துகின்றன. 

மருங்கல மூளைகள்‌ 


உயிரியல்‌ பொறியாளர்‌ 


மூளையை ரூ ஒலி 
(Amplifier) 


இசைக்கருவிகள்‌, 


ஒரு 
(Bio&Engineer) 
பெருக்கி சாதனத்துடன்‌ 
ஒப்பிடுகிறார்‌. டேப்‌ 
ரெக்கார்டர்‌ இவற்றிற்குப்‌ பதிலாக, நமக்கு 


தொ௫ உணர்வு, பார்வை 


9 
த ணி = 
௮ 1 ஹி ட 
ES 






குருத்தோலை | ஆகஸ்ட்‌ 2021 | 18 


-- மனமுமில்லை. 


உணர்வு, முகர்வு, ரசி உணர்வு, கேள்வி 
உணர்வு போன்ற அநேக வழிகள்‌ மூலம்‌ 
இந்த ஒலிப்பெருக்கி அதிர்வுகள்‌ உள்ளே 
இந்த 
நமக்கு குறையும்போது, இதைச்‌ சரிகட்ட 


செல்கின்றன. உணர்ச்சிகள்‌ 
மூளையானது அதீர்வுகளின்‌ அளவைக்‌ 
கூட்டுகீறது. தொழுநோயாளிகள்‌ விஷயத்‌ 
தில்‌ அவர்கள்‌ உணர்வுகளை மூளை 
ஒலிப்பெருக்கம்‌ செய்வதால்தான்‌ உணர்வு 
கள்‌ மழுங்குகின்றன என்பது தெரியாம 
லேயே இருந்து கடைசியில்‌ உணர்வுகளே 
இல்லாமல்‌ போய்விடுகிறது. 

நம்‌ நவீன கலாச்சாரம்‌ நம்‌ மூளையை 
மழமுங்கடித்துக்கொண்டே 
நமக்குக்‌ 
ஆனால்‌ நாம்‌ ௮லறல்களையே கேட்டு 


இருக்கின்றது. 
காதுகள்‌ இருக்கின்றன. 
பழகி விட்டதால்‌, நுட்பமான ஒலிகள்‌ 
நம்‌ காதுகளில்‌ விழுவதே கில்லை. 
நமக்குக்‌ கண்கள்‌ இருக்கின்றன. ஆனால்‌ 
பளிச்சிடும்‌ 


எப்போதும்‌ பார்க்கும்‌ நம்‌ கண்களுக்கு, 


செயற்கை நீறங்களையே 


இயற்கையான சூரிய அஸ்தமன 
நீறமோ, வண்ணத்துப்பூச்சியின்‌ நீறமோ 
தெரிகிறது. நமக்கு 


இருக்கும்‌ மூக்கு இரசாயனங்களால்‌ ஆன 


மங்கலாகத்தான்‌ 


மணங்களையே முகர்ந்து பழகிவிட்டதால்‌, 


' இயற்கையான மணம்‌ எப்படி இருக்கும்‌ 


> என்ற உணர்வே இல்லாமல்‌ இருக்கிறது. 


காலாற காட்டுக்குள்‌ நடந்து போய்‌, 
கிளிகளின்‌ 


சப்தங்களைக்‌ கேட்டுப்‌ பார்க்க வேண்டும்‌. 


தவளைகளின்‌, வெட்டுக்‌ 
காட்டூப்‌ பூக்களின்‌ மணத்தை முகர்ந்து 


பார்க்க வேண்டும்‌. இயற்கையின்‌ 


அழகுகளை, அருவிகளை, சிறு 
மிருகங்களைப்‌ பார்த்து ரசிக்க வேண்டும்‌. 
நமக்கு 

இவற்றையெல்லாம்‌ 


இதற்கெல்லாம்‌ நேரமில்லை, 


செயற்கை நீறங்களில்‌ டி.வி. பெட்டிகளில்‌ 


பார்க்கிறோம்‌. உணர்வுகளை அனுபவிக்க 


போதைப்‌ பெருட்களை உபயோகிக்‌ 
கின்றனர்‌ சிலர்‌. 
“இன்பம்‌ என்பது நாம்‌ தேடி 


கஷ்டப்பட்டு அடைய வேண்டிய ஒன்று 
என்பதை நாம்‌ மறந்து விடுகிறோம்‌. 
மாறாக அது நம்மைத்‌ தேடிவரும்‌ என்றே 
நினைக்கிறோம்‌. இன்பத்தைப்‌ பெற 
அந்த 
இன்பம்‌ எனக்குத்‌ தேவையில்லை என்று 


கஷ்டப்பட்ட வேண்டுமென்றால்‌ 
சொல்லி, இன்பத்தைத்‌ தேடுவதையே 
கைவிட்டூவிடூகிறோம்‌. நவீன கலாச்சாரம்‌, 
நாமே ஈடுபட்டு, கஷ்டப்பட்டு ௮னுபவிக்க 
இனிய 
நம்மைவிட்டு பிரிக்க முயற்சி செய்கிறது. 


வேண்டிய உணர்வுகளை, 
நார்ப்‌ படுக்கை 

சிறு வயதிலிருந்தே விரல்களை 
அதிகமாக உபயோகீப்பதால்‌, நம்‌ விரல்‌ 
நுனிகள்‌ மிகவும்‌ உணர்ச்சி மிகுந்ததாக 
இருக்கிறது. மிருதுவான படுக்கைகளில்‌ 
படுக்கும்‌ குழந்தைகள்‌ 
அவற்றின்‌, உணர்வுகளைப்‌ பகுத்தறியும்‌ 
சக்தி குறைகிறது. 
ப்ராண்ட்‌, குழந்தைகளை 


பெரிதானதும்‌ 


எனவேதான்‌ டாக்டர்‌ 


தேங்காய்‌ 









நார்ப்‌ படுக்கையில்‌ படுக்க வைக்கச்‌ 
சொல்லுகிறார்‌. 
நடப்பது, நம்‌ பாதத்தின்‌ தோல்‌ தொடு 


உணர்வுகளை அதிகம்‌ புரிந்து கொள்ள 


வெறுங்‌ கானுடன்‌ 


வைக்கும்‌. மணலில்‌, புல்‌ தரையில்‌ 
நடக்கும்போது கால்‌ மிதிக்கும்‌ இடத்தின்‌ 
மென்மை, வடிவம்‌ போன்ற விபரங்கள்‌ 


மூளைக்குச்‌ செல்வதால்‌ நமது உணரும்‌ 


தன்மை அதிகரிக்கிறது. மூளையும்‌ 
வளர்ச்சியடைகீறது. 
வலி உணர்வுகளை மூளைக்குக்‌ 


கொண்டு செல்லும்‌ அதே நரம்புகள்‌ 


வழியாகத்தான்‌ இன்ப உணர்வுகளும்‌ 
மூளையை நோக்கிச்‌ செல்கீன்றன. 

கிச்சு, கிச்சு காட்டுவதும்‌ சொறிந்து 
கொள்வதும்‌ ஒரே வகை கீளர்ச்சியையே 
உருவாக்குகின்றன. ஆனால்‌ ஒன்றை 
இன்பமானதென்றும்‌, 
விரும்பத்தகாதது 
விரைவாக முழவுகட்டிவிடுகீறோம்‌. நம்‌ 


மற்றொன்றை 
என்றும்‌ நாம்‌ 
விரல்களிலிருந்து சூடு, மின்‌ அதிர்வு 
போன்ற உணர்வுகளை எடுத்துச்‌ செல்லும்‌ 
அதே 


நரம்புகள்தான்‌, பட்டுப்போன்ற 


மென்மையான உணர்வுகளையும்‌ 


மூளைக்கு கொண்டு செல்கீறது. கடின 


ட 






பின்‌ உடலை நீட்டி 
நீமிர்த்தும்போது ஏற்படுகிறதே ஒருவித 
வலி - அதை வலி என்று சொல்வதை 


உழைப்புக்குப்‌ 


விட, இன்பம்‌ என்றுதான்‌ சொல்ல 
வேண்டும்‌. 
‘Lin Yutang’ என்றவர்‌ 
பழங்கால சீன தத்துவத்தைக்‌ 
குறிப்பிடும்போது: 
“கடுங்கோடை நாளில்‌ தாகத்தால்‌ 
தவிப்பதும்‌, பின்பு என்‌ உடலின்‌ மேல்‌ 
பெரிய மழைத்துளிகளை அனுபவிப்பதும்‌ 
அல்லவா மகிழ்ச்சி என்கிறார்‌. இப்படியே 
வலியும்‌ சுகமும்‌ கலந்த கலவைகளை 
வரிசையாகப்‌ பட்டியலிடுகிறார்‌ இவர்‌. 
பசியும்‌ தாகமும்‌ நம்மைப்‌ பாடாய்ப்‌ 
படுத்துவது 
பசியும்‌, 


உண்மைதான்‌. ஆனால்‌ 
தாகமும்‌ 


என்னும்‌ சுகம்‌ உண்டா? 


இல்லாமல்‌ சுவை 


வலி - மகிழ்ச்சி இவற்றிற்கு இடையி 
லுள்ள உறவைப்‌ பற்றி விளையாட்டுத்‌ 
துறையினருக்கு நன்றாகவே தெரியும்‌. 
பளுதூக்கும்‌ வீரர்‌ 
பளுவைத்‌ தூக்கும்போது அவர்‌ முகத்தில்‌ 
தெரியும்‌ கஷ்டத்தைக்‌ கூர்ந்து கவனியுங்‌ 


தலைக்கு மேல்‌ 


கள்‌. பளுவைத்‌ தூக்கி 
முடித்ததும்‌, ஒரு நீம்மதியுடன்‌ பளுவைக்‌ 
கீழே போடுவார்‌. பின்பு 
தலைக்கு மேல்‌ தூக்கிக்‌ கொண்டு அவர்‌ 
குதிக்கும்‌ ஆனந்தத்தையும்‌ 
ஒரு சில நொடிகளுக்குள்‌ 
இவற்றில்‌ ஒன்று 
இல்லாமல்‌ மற்றது இல்லை. அந்தப்‌ பளு 


சாதனையை 
கைகளைத்‌ 


துள்ளிக்‌ 
பாருங்கள்‌. 


எத்தனை மாற்றம்‌! 


தூக்கும்‌ வீரரிடம்‌ அந்த வலியைப்‌ பற்றி 
கேட்டுப்‌ 


மாதீரியாகப்‌ பார்ப்பார்‌. 


பாருங்கள்‌. உங்களை ஒரு 
அந்த வலிதான்‌ 
புரண்டு வந்த 
வெள்ளத்தில்‌ காணாமல்‌ போய்விட்டதே! 


குருத்தோலை | ஆகஸ்ட்‌ 2021 | 20 


அப்புறம்‌ மகிழ்ச்சி 





மூன்று வருட ஒத்திகை 


மனிதன்‌ நீகழ்த்திய 
எல்லாமே, 


மாபெரும்‌ 


சாதனைகள்‌ போராட்டங்‌ 
களுக்கும்‌ கஷ்டங்களுக்கும்‌ நடூவேதான்‌ 
சாதீக்கப்‌ பட்டிருக்கின்றன என்பது வரலாறு. 
கந்தக்‌ நிறைந்த முயற்சி 
இல்லாமல்‌ சாதனை என்னும்‌ மகிழ்ச்சி 


கஷ்டம்‌ 


உண்டா? உலகப்புகழ்‌ பெற்ற ஒவியங்கள்‌, 
சிற்பங்கள்‌, கட்டடங்கள்‌ எல்லாம்‌ “வலி”, 
[2 உ ௨9 
வருத்தம்‌ 
வில்லை. நீங்களே கஷ்டப்பட்டு உங்கள்‌ 


இல்லாமல்‌ படைக்கப்பட 


வீட்டில்‌ சாதித்த ஒன்றை நினைத்துப்‌ 
பார்த்தால்‌ இந்த உண்மை புரியும்‌. 
உதாரணமாக உங்கள்‌ வீட்டுத்‌ 


தோட்டத்தையே எடுத்துக்‌ கொள்ளுங்கள்‌. 


மிகக்‌ குறைந்த வயதீல்‌ கடல்‌ 
வழியே உலகைச்‌ சுற்றி வந்த 
சாதனையாளர்‌ ராபின்‌ கிராஹாமை 


சந்திக்கும்‌ வாய்ப்பு எனக்குக்‌ கிடைத்தது. 


அனுபவமில்லாத 16 வயதுப்‌ பையனாக 
இந்தப்‌ பயணத்தை ஆரம்பித்த இவர்‌, 
3 வருடகால பயணத்தில்‌ அனுபவித்த 
கஷ்டங்கள்‌ ஏராளம்‌. படகைத்‌ தூக்கி 
வீசிய புயல்கள்‌, அதற்கு நேர்‌ மாறாக 


காற்று, அலை, கடல்‌ நீரோட்டம்‌ 
ஒன்றுமே இல்லாத ௮மைதீியான மத்திய 
தரைக்கடல்‌. ஒருமுறை வெறுப்பின்‌ 


மிகுதியால்‌ படகில்‌ மண்ணெண்ணெயை 


ஊற்றி தீ வைத்து விட்டாராம்‌. பின்பு 


உடனேயே மனம்‌ மாறி கையாலே 
தீயை அனைத்து பயணத்தைத்‌ 
தொடர்ந்திருக்கீறார்‌. 


மூன்று வருடங்களுக்குப்‌ பிறகு லாஸ்‌ 
ஏஞ்சல்ஸ்‌ நகர துறைமுகத்தில்‌ அவருக்கு 
மாபெரும்‌ வரவேற்பு கொடுக்கப்‌ பட்டது. 
அணிவகுப்பு, 


படகுகளின்‌ மக்கள்‌ 





வெள்ளம்‌, கார்கள்‌, பத்திரிக்கை நீருபர்கள்‌, 
பெரிய மனிதர்கள்‌ என மாபெரும்‌ 
கொண்டாட்டம்‌, கடலில்‌ கஷ்டப்பட்டிருக்கா 
விட்டால்‌, கரையில்‌ இந்த கொண்டாட்டம்‌ 
நடந்திருக்குமா? வருத்தப்பட்டு சாதீக்காத 
வனுக்கு வரவேற்பு உண்டா? மூன்று 
வருட அனுபவங்கள்‌ 19 வயது மனிதனாக 
ராபினை மாற்றியிருந்தது. 

தனது சாதனையால்‌ கீடைத்த மன 
நிறைவு ராபினுக்கு கஷ்டத்தின்‌ பலனை 
பாராட்டக்‌ கற்றுக்‌ கொடுத்திருந்தது. ஒரு 
நிலத்தை வாங்கி, தன்‌ கையாலேயே 
குடியிருந்த 
பணம்‌, புகழ்‌ இவற்றைக்‌ காட்டிய சினிமா, 


கட்டிய வீட்டில்‌ ராபின்‌, 
தொலைக்காட்சி, பதிப்பாளரகளை தீருப்பி 
அனுப்பிவிட்டார்‌. 
பிரிக்க முடியாத கூட்டணி 
கல்கத்தாவில்‌ ஏழைகளுக்காய்‌ தொண்டூ 
செய்த அன்னை தெரசாவும்‌, “காவில்லே” 
தொழுநோய்‌ 
உருவாக்கக்‌ கடும்‌ பாடுபட்டு, குழிதோண்டி, 


மருத்துவமனையை 


சாலைகள்‌ அமைத்து கட்டிடங்களைப்‌ 
பழுதுபார்த்த சமூக சேவகீகளான சகோதரி 


களும்‌, கஷ்டத்துடன்‌ செய்யும்‌ தியாகத்தின்‌ 


பின்னணியில்‌ இருக்கும்‌ மகீழ்ச்சியை 
உணர்ந்தவர்கள்தான்‌. 
“வலியை நம்‌ வாழ்வின்‌ 


அனுபவங்களிலிருந்து பிரித்து எடுத்து 
அதைக்‌ குற்றம்‌ சாட்ட முடியாது. வலியை 
நமக்கு ௮னுமதிக்கும்‌ கடவுளை எதீர்த்து 
நாம்‌ போடும்‌ சத்தத்தில்‌ சக்தி இருக்காது. 
ஏனென்றால்‌ வாழ்வின்‌ உணர்வு 
“வலி” பின்னிப்‌ 
இருக்கிறது. சொல்லப்‌ போனால்‌ “வலி” 


களுடன்‌ பிணைந்து 


இல்லாமல்‌ மகிழ்ச்சியோ, சாதனையோ 


தொட்டுக்‌... 
21 | ஆகஸ்ட்‌ 2021 | குரநுத்தோனல 


இல்லை. 





௪ பால்‌ ப்ரபாகார்‌ 
ப 
| % 


ணு ன 


| ர 8 LA ai 
 பகாயப்பருமபொது 
ரன்‌ சத்தமாகப்‌ * 
_ பபசுகிமறாம்‌? 











[2 பம்‌ வரும்போது அருகில்‌ அந்த நபர்‌ இருந்தாலும்‌ ஏன்‌ நாம்‌ 
ம்‌ ர... பேசுகிறோம்‌ என்றால்‌ கோபத்தின்போது நம்‌ இதயம்‌ 
நம்மிடம்‌ இருப்பது இல்லை, ௮து நம்மை விட்டுத்‌ தூரமாகச்‌ சென்று 





விடுகிறது. அதனால்‌ இரண்டு பேரும்‌ சத்தம்‌ போட்டு கத்த வேண்டயிருக்கீறது. 

அன்பாக இருக்கும்போது இதயம்‌ நம்முடனே இருக்கிறது, இதயங்கள்‌ 
இரண்டும்‌ அருகருகே இருப்பதால்தான்‌ மெதுவாகப்‌ பேசுகிறார்கள்‌. இன்னும்‌ 
அன்பு கூடிப்போனால்‌ பேசக்கூட தேவை இல்லை, சைகை மூலமே புரிய 
வைத்துவிடுகிறார்கள்‌. ஆகவே, கோபப்படும்போது இதயங்கள்‌ தொலைதூரம்‌ 
போகாமல்‌ பார்த்துகொள்ளுங்கள்‌. பிறகு ஒரு நாள்‌ புரியும்போது தொலைதூரம்‌ 
போன இதயம்‌ திரும்ப வர வழி தெரியாமல்‌ ௮லையக்கூடூம்‌. 


சாலையில்‌ நடந்து கொண்ரருந்த ஒரு குடழிகாரனைக்‌ 
காட்டி ஒருவர்‌ பில்லிகிரகாமிடம்‌ சொன்னார்‌, 


ஓ ஓ ஓ ஓ 6 99 
“உங்களால மனம்‌ திரும்புனவனம்‌ பாருங்க. 

(04 ஓ ஓ ஓ ஓ e ஓ 

அவன்‌ என்னால மனந்திரும்புணவண இருக்கலாம்‌. 


ஆனா நீச்சயமா கர்த்தரால மனந்திரும்புணவனா 
இருக்கமாட்டான்‌. ள்‌ 





துநத்தோலை | ஆகஸ்ட்‌ 2021 | 22 





கட்‌ ர. ்‌ 
ப்பட ன ப்‌ = _ க ன்‌ ஆ 


ணா - 
த்‌ 
நண்‌ ணா ட்ட ன : 





உங்கள்‌ இதயங்களில்‌ நீங்கள்‌ தீயன சிந்திய்ப்தேன்‌? த 


உங்கள்‌ இருதயங்களில்‌ பொல்லாதவைகளைச்‌ சிந்திக்கிறதென்ன? (மத்தேயு 9 :4) 


டக்குவாதமுற்ற ஒருவரை இயேசு 
விடம்‌ நான்கு பேர்‌ சுமந்துகொண்டூ 
வருகிறார்கள்‌. இயேசுவுக்கு அவர்களுடைய 
நம்பிக்கை பிடித்திருந்தது. அந்த நோயுற்ற 
வரின்‌ நீலை அவரைக்‌ கவலைக்குள்ளாக்‌ 
அவனிடம்‌ உன்‌ 


கியது. “மகனே 


பாவங்கள்‌ மன்னிக்கப்பட்டன என்றார்‌. 
உடனே அருகில்‌ நின்றிருந்த மறைநூல்‌ 
அறிஞர்களில்‌ சிலர்‌ இயேசுவைப்‌ பற்றிய 


தவறான சிந்தனைகளை மனதீல்‌ 
நீரப்பினார்கள்‌. 

இயேசு அவர்களைப்‌ பார்த்து 
கேட்டதுதான்‌, “உங்கள்‌ உள்ளங்களில்‌ 


தீயன சிந்திப்பதேன்‌? எனும்‌ கேள்வி. 
அதன்‌ பின்னர்‌ இயேசு அந்த முடக்கு 
வீட்டுக்கு 
அனுப்பினார்‌. மக்கள்‌ கூட்டம்‌ கடவுளைப்‌ 


புகழ்ந்தது. 


வாதக்காரனைச்‌ சுகமாக்கி 


மறைநூல்‌ அறிஞர்கள்‌ கடவுளின்‌ 
அதிகாரத்தைக்‌ கேள்வி கேட்கின்றனர்‌. 
சாதாரண மக்களோ கடவுளின்‌ 


இதயத்தைக்‌ கண்டு ௮௧ மகிழ்கின்றனர்‌. 


இயேசு உள்ளங்களை அறிபவர்‌. நமது 
உள்ளத்தில்‌ நாம்‌ என்ன சிந்திக்கிறோம்‌, 
நமது இருக்கிறது 
என்பதை அறிபவர்‌. முதலில்‌ அவர்‌ அந்த 


இதயம்‌ எப்படி 


முடக்குவாதக்காரனுடைய இதயத்தை 
வாசிக்கிறார்‌. அவனுக்குப்‌ பாவ மன்னிப்பு 
தேவை என்பதை உணர்கிறார்‌. 
அவனுக்கு ஆன்ம நலனை அளிக்கிறார்‌. 
பின்னர்‌ உடல்‌ நலத்தைக்‌ கொடுக்கீறார்‌. 
மதவாதிகளுக்கு 
நிலைமையைக்‌ 


சுற்றிலும்‌ கிருந்த 
முடக்குவாதக்காரனின்‌ 
குறித்து கவலையில்லை. அவனுடைய 
துயரம்‌ அவர்களுடைய மனதில்‌ எந்தச்‌ 
சஞ்சலத்தையும்‌ ஏற்படுத்தவில்லை. எப்படி 
யாவது அவனுக்கு இயேசு நலமளிக்க 
வேண்டும்‌ எனும்‌ சிந்தனையும்‌ எழவில்லை. 
ஆனால்‌, இயேசுவைத்‌ தீர்ப்பிட அவர்கள்‌ 
தாமதீக்காமல்‌ விழித்தெழுகின்றனர்‌. மனி 
தத்தைத்‌ தேர்ந்தெடுக்காதவர்கள்‌, பிறரைத்‌ 
தீர்ப்பிடுவதைத்‌ தேர்ந்தெடுக்கிறார்கள்‌. 

மனிதத்தை 
தியது! 


மறுதலித்த சிந்தனை 


இறைமகனை ஏற்றுக்‌ கொள்ளாத 
சிந்தனை தீயது. 
இயேசுவின்‌ வாழ்க்கை, மனுக்குல 


மீட்புக்கானது. இயேசுவின்‌ கேள்விகள்‌ 
அக்கால மனிதர்களுக்கானது மட்டுமல்ல, 
நம்‌ ஒவ்வொருவருக்குமானது. இன்று 
இயேசு நம்மைப்‌ பார்த்துக்‌ கேட்கிறார்‌. 

உங்கள்‌ உள்ளங்களில்‌ நீங்கள்‌ தீயன 
சிந்திப்பதேன்‌? 

உங்கள்‌ இருதயங்களில்‌ பொல்லாதவை 
களைச்‌ சிந்தீக்கிறதென்ன? 

மூளையில்‌ தீய சிந்தனை சட்டென 
தோன்றி மறைவது இயல்பு. ஆனால்‌ ௮தை 
நாம்‌ இதயத்துக்கு இடமாற்றம்‌ செய்யும்‌ 
போது அது பாவமாய்‌ மாறிவிடூகீறது. 
ஒரு தீய சிந்தனையை ஏற்றுக்கொண்டு, 
அதை அங்க்கரிக்கும்போதுதான்‌ அது 
இதயத்துக்கு  இடம்பெயர்கிறது எனும்‌ 
ஆன்மிகப்‌ புரிதல்‌ சரியானது. 

நமது உள்ளம்‌ இறைவன்‌ வாழும்‌ 
ஆலயம்‌. அங்கே தீய சிந்தனைகளுக்கு 
இடமில்லை. சிந்தனைகள்‌ கடிவாளமற்ற 
குதிரையைப்‌ போன்றவை. சிந்தனைகள்‌ 
மனதீல்‌ எழுவதைத்‌ தவிர்க்க முடியாது. 
ஆனால்‌ அந்த சிந்தனைகளை நாம்‌ 


எப்படி 


எதிர்கொள்கிறோம்‌ 


என்பதை 


வைத்தே நமது வாழ்க்கையை இறைவன்‌ 
அளவிடுகீறார்‌. 

தீய சிந்தனைகள்‌ எழுந்தவுடன்‌ ௮தை 
முளையிலேயே கீள்ளி எறிந்து விடூவது 
ஒரு வகை. தீய எண்ணங்கள்‌ எழுந்தால்‌ 
அதில்‌ மயங்கிக்‌ கிடப்பது இன்னொரு 
வகை. 

தீய எண்ணங்களைத்‌ தேடிப்போய்‌ 
வாங்கிக்கொண்டு வந்து 
மூன்றாவது நீலை. 


முதல்‌ நீலை மனிதர்களாக 


லயிப்பது 


நாம்‌ 
இருக்கும்வரை நமது இதயம்‌ தூய்மையாகிக்‌ 
கொண்டே இருக்கும்‌. தீய எண்ணங்களை 
வெளியே கொட்டூவதற்கு எளிய வழி, நல்ல 
எண்ணங்களைத்‌ தொடர்ந்து உள்ளே 
ஊற்றுவதுதான்‌. நல்ல எண்ணங்களுக்கு 
மிகச்சிறந்த இடம்‌ இறைவார்த்தைகளே. 
அவற்றை இதயத்தில்‌ தொடர்ந்து ஊற்ற 
வேண்டும்‌. 

இயேசு 
வெளிச்சத்தில்‌ மக்களை மதீப்பிடவில்லை, 


வெறும்‌ செயல்களின்‌ 
அவர்‌ சிந்தனைகளையும்‌ ஆராய்கிறார்‌. 
கொலை செய்யாதே எனும்‌ செயலின்‌ 
சட்டத்தை, அவர்‌ கோபம்‌ கொள்ளாதே எனும்‌ 
சிந்தனையின்‌ தூய்மையாய்‌ மாற்றுகிறார்‌. 
விபச்சாரம்‌ செய்யாதே எனும்‌ செயல்‌ 


சார்ந்த சட்டத்தை, பார்வையில்‌ இச்சை 








கொள்ளாதே எனும்‌ இதயத்தின்‌ தூய்மை 
யாய்‌ மாற்றுகிறார்‌. 
நமது மனம்‌ முழுவதும்‌ தீய 
சிந்தனைகள்‌ உலவலாம்‌. எரிச்சல்‌, கோபம்‌, 
பொறாமை, இச்சை, வெறுப்பு என இந்தத்‌ 
தீய சிந்தனைகள்‌ நடமாடலாம்‌. உள்ளத்‌ 
தீன்‌ நிறைவையே வாய்‌ பேசும்‌ என்பதைப்‌ 
போல, அவையே நம்மை அடிமைப்படுத்தும்‌ 
என்பதைப்‌ புரிந்துகொள்ள வேண்டும்‌. 
எகிப்தியர்களின்‌ வீடு முழுவதும்‌ நிரம்பிய 
தவளைகளைப்போல மனமெங்கும்‌ தீய 
சிந்தனை குதித்தோடிக்‌ கொண்டிருந்தால்‌ 
வாழ்க்கை ௮மைதீயிழக்கும்‌. நாற்றமடிக்‌ 
கும்‌ நீலமாக இதயம்‌ மாறிப்போகும்‌. 
வெளியிலிருந்து வருகின்ற சோதனை 
களை எளிதில்‌ எதிர்கொள்ளும்‌ நாம்‌, 


உள்ளிருந்து குதித்துக்‌ கிளம்பும்‌ எகிப்தியத்‌ 


தவளைகளை அழித்தொழிக்க இயலாமல்‌ 
கலங்குகிறோம்‌. 

இயேசு நம்மைப்‌ பார்த்துக்‌ கேட்கிறார்‌. 
உங்கள்‌ இதயங்களில்‌ நீங்கள்‌ தீயன 
சிந்தீப்பதேன்‌? 

அதற்கான பதிலைத்‌ தேடுவோம்‌. தீய 
வற்றைச்‌ சிந்திப்பவர்கள்‌ தீயவர்களாய்‌ 
மாறுவார்கள்‌ எனும்‌ உண்மை உணர்வோம்‌. 
தீயன சிந்திக்காமல்‌ இருக்க நல்லவற்றைச்‌ 
சிந்தக்க வேண்டும்‌ எனும்‌ உண்மை 
உணர்வோம்‌. அதற்காக இயேசுவை 
நாடூவோம்‌. தீய சிந்தனைகள்‌ வானில்‌ 
தோன்றி மறையும்‌ மின்னல்களாக இருக்கும்‌ 
வரை பிரச்சினை இல்லை. நாம்‌ விரும்பி 
ஏற்றும்‌ விளக்காக இருக்கும்போது நம்‌ 
வாழ்க்கை அழிவில்‌ நுழைகிறது. 


சீதக்‌ தோடம்‌. MER 


பிரபல பிரசங்கியார்‌ ஒருவர்‌ பல ஊர்களில்‌ சிறப்பாகப்‌ 


பிரசங்கம்‌ செய்து வந்தார்‌. அஹுது காரோட்டி வெளியில்‌ 
காரை நீறுத்தி காருக்கு உள்‌ இருந்து ஒலி வருக்கியில்‌ அவர்‌ 
பிரசங்கத்தைக்‌ கேட்பான்‌. ஒரு சில பிரசங்கங்களே மீண்டூம்‌ 
மிண்டும்‌ செய்யப்பட்டதால்‌ அனைத்து பிரசங்கங்களும்‌ 
காரோட்டிக்கு மனப்பாட மாகத்‌ தெரியும்‌. அவற்றை தட்டட்டும்‌ 


துறுப்‌ பயணத்தில்‌ மனப்பாடமாகச்‌ சொல்வான்‌ காரோட்டி. 


ஊழியக்காரருக்கு ஒரு நாள்‌ சலிப்பாக இருந்தது. 
பண்ணு. 
யாரூக்கும்‌ தெரியாது இ என்று ஒரு நான்‌ காரோட்டியிடம்‌ 


“இன்னிக்கு நீ மேடையில ஏறி பிரசங்கம்‌ 


சொன்னார்‌. 


காரோட்டி, 1ிரசங்கியாரின்‌ கோட்‌, கூட்‌ ஆகியவற்றை 
மாட்டிக்‌ கொண்டு சிறப்பாக பிரசங்கம்‌ செய்தார்‌. முடிவில்‌ 
பந்து படப்பட? த. 0) 4) MOOT 
கேட்கவும்‌ மாட்டிக்‌ கொண்டார்‌. சிறிது சிந்தனைக்குப்‌ பின்‌ 
“இவ்ளோ 


நான்‌ பதில்‌ சொன்ன எனக்கும்‌ உங்களுக்கும்‌ மதிப்பே 


சொன்னார்‌, சின்னக்‌ கேள்விக்கு எல்லாம்‌ 


இருக்காது. போய்‌ என்ணோட ட்ரைவர்ட்ட கேளுங்க. அவரே 


95 
ஈசியா சொல்வாரு. 





25 | ஆகஸ்ட்‌ 2021 | குநத்தோலை 





றிஸ்தவர்களும்‌ மனிதர்கள்தாம்‌. 

சில" தேவதூதர்கள்‌ போலவும்‌ 
சிலர்‌ சாத்தான்‌ குட்டிகள்‌ போலவும்‌ 
பார்க்கப்படுகீறார்கள்‌. அப்படி 
சிலர்‌ மறைமுகமாகத்‌ தங்களை 
அழைத்துக்கொண்டு வாழ்கிறார்கள்‌. 
இயேசுவோ தன்னைப்‌ பின்பற்ற 
முடியாத, மன்னிக்கப்பட முடியாத 
எவரும்‌ இல்லை என்கீறார்‌. அப்படியே 
தங்களைப்‌ பெரும்‌ பரிசுத்தவான்கள்‌ 
என்று ௮ழைத்துக்‌ கொள்ளும்‌ 
சிலரை நரகத்தின்‌ புத்திரர்‌ என்றும்‌ 
௮ழைக்கிறார்‌. 

“ஒவ்வொரு பாவிக்கும்‌ ஒரு 
எதீர்காலம்‌ உண்டு. 

ஒவ்வொரு பரிசுத்தவானுக்கும்‌ ஒரு 
இறந்த காலம்‌ உண்டு என்பார்கள்‌. 

பரலோகம்‌ போகிறவர்கள்‌, 
போகாதவர்கள்‌ என்ற பிரிவுகள்‌ 
நம்மிடம்‌ உண்டு. இயேசுவோ 
பரலோக ராஜயத்துக்குத்‌ தூரமானவன்‌ 
இல்லை என்ற ஒரு புதிய பிரிவை 
அறிமுகம்‌ செய்கீறார்‌. 

புதிய ஏற்பாட்டில்‌ பாதியை எழுதிய 
பவுல்‌, “நான்‌ விரும்பின நன்மையைச்‌ 
செய்யாமல்‌, விரும்பாத தீமையையே 
செய்கிறேன்‌ என்கிறார்‌. அதற்கும்‌ 
ஒரு படி மேலே போய்‌, “பாவிகளில்‌ 
பிரதான பாவி நான்‌” என்றும்‌ 
அறிக்கையிடுகீறார்‌. அதே பவுல்‌ மெகா 
பாவங்களில்‌ மகா கீல்லாடிகளாக 
இருந்த “சபை களுக்கு எழுதிய 
கடிதங்கள்‌ பெரும்பாலானவற்றில்‌ 
“பரிசுத்தவான்களுக்கு எழுதுகீறதாவது 
என்றே துவங்கீயிருக்கின்றன. 

கீறிஸ்தவர்களை விட பல மடங்கு 


நல்லவர்களைப்‌ பிற மதத்தினர்‌ நடூவில்‌, 


மதமற்றவர்களிடம்‌ பார்த்திருக்கிறோம்‌. 
கீரிமினல்களைவிட பெரும்‌ தலைகளைச்‌ 
சபைகளில்‌ பார்த்துக்‌ கொண்டிருக்கிறோம்‌. 
“திருச்சபை ஒரு வேசி என்று கோபத்தில்‌ 
கொதித்த ஒரு பரிசுத்தர்‌, “ஆனால்‌ அவள்‌ 
என்‌ தாய்‌” என்று உடைகிறார்‌. 

பாவம்‌ என்ற சொல்‌ பொருள்‌ மாறிப்‌ 
போயிருக்கிறது. அதைப்‌ பற்றி சரியாகக்‌ 
கற்றுக்‌ கொடுப்பவர்கள்‌ நம்மில்‌ இல்லை. 
நமக்கு என்று வரும்போது வக்கீலாக 
வழக்காடி, பிறருக்கு என்று வரும்போது 
நீதியரசர்களாகவும்‌ மாறிவிடூகிறோம்‌. 

ஆனால்‌ கீறிஸ்தவத்தில்‌ எல்லாம்‌ 
கலந்தவர்கள்தான்‌ இருப்பார்கள்‌. முந்தி 
னோர்‌ பிந்தினோராகவும்‌ ௮து தலைகீழாக 
வும்‌ மாறும்‌ நீலை ஏற்படும்‌. மலைமேல்‌ 
இருந்த ஒரு சபையில்‌ போதகர்‌ அடிக்கடி 
வருவதில்லை. பகுதி நேரமாக இன்னொரு 
பணியில்‌ 
ஆலயத்தைக்‌ கவனித்துக்‌ கொண்டிருந்த 


அரசுப்‌ இருந்துகொண்டு 
ஒருவர்‌ ஊழியர்‌, வெளிப்படையாகவே குடி, 
வேலையில்‌ பொறுப்பில்லாத தன்மை என்று 
அட்டூழியராக இருந்து கொண்டிருந்தார்‌. 
“இன்னிக்கு 
நான்‌ முழங்கால்‌ போட்டு மனந்திரும்பிட்‌ 


கேள்வி கேட்டவர்களிடம்‌, 


டேன்னா., நானும்‌ நாளைக்கு பரிசுத்தவான்‌ 


தான்‌ என்று சொல்வாராம்‌. அவரது 
அட்டூழியங்களின்‌ ஆதாரங்களை நேரில்‌ 
காட்டிய ஒரு தம்பி, சில வருடங்களுக்குப்‌ 
பின்னர்‌ என்‌ ஊரில்‌ என்னைச்‌ 
சந்தித்தபோது சொன்ன முதல்‌ செய்தி 
இதுதான்‌, “அண்ணா அந்த அட்டூழியர்‌ 
உண்மையான ஊழியராயிட்டார்‌. ' 

“என்‌ கூட எனக்குக்‌ கீழ வேல 
செய்யறவங்களோட வாழ்க்கையப்‌ பாத்தா 
இருக்கு 
வேதனைப்பட்டார்‌ ஒரு சகோதரி. 


எனக்கு வெக்கமா என்று 


இதைப்‌ பற்றி ஆழமாக சிந்தித்துக்‌ 


கொண்டிருந்தபோதுதான்‌ “கெட்ட 


. . ௨22 ச ன்‌ . . ௨29 
நல்லவர்கள்‌ மற்றும்‌ “நல்ல கெட்டவர்கள்‌ 


என்ற ஒரு கருத்து என்‌ மனதீல்‌ 
உதித்தது. வேதாகமத்தை உருட்டிப்‌ 
பார்த்து, தியானங்கள்‌,ஜெபங்களுக்குப்‌ 


பின்னர்‌ இதை முதன்‌ முதலாக எங்கள்‌ 
சபையின்‌ இளைஞர்‌ கூடுகையில்‌ ரிலீஸ்‌ 
செய்து பார்த்தேன்‌. இப்போது ௮தை 
உங்களுடனும்‌ பகீர்ந்து கொள்கிறேன்‌. 


ம்‌ 22 ்‌ 2.2 D ்‌ ட ய்‌ 
நல்ல “கெட்ட என்ற பட்டங்கள்‌ 


“அவன்‌ நல்ல பாடகன்‌” என்று 
சொல்லும்போது ௮வரது செயல்கள்‌ அல்லது 
சாதனையே “நல்ல” என்ற பட்டத்தை 
அந்த நபருக்குக்‌ கொடுக்கிறது. “மோசமான 
நழகன்‌ என்று சொல்லும்போது அந்த 
நபரின்‌  பெர்‌ஃபார்மன்ஸ்‌-ஐ வைத்தே 
அவருக்கு அந்த பட்டம்‌ கொடுக்கிறோம்‌. 
இதைப்போலவே “நல்ல விசுவாசி,” 
“மோசமான ஊழியன்‌ என்ற பட்டங்கள்‌ 
அந்த 
காணப்படூம்‌ கனிகள்‌ மற்றும்‌ செயல்களை 


நபர்களின்‌ வாழ்க்கையில்‌ 
வைத்தே கொடுக்கப்படுகின்றது. ஆகவே 
இந்தப்‌ பட்டங்களைவிட அந்த நபர்கள்‌ 
எப்படிப்பட்ட ஆள்த்தன்மையுடன்‌ 
இருக்கிறார்கள்‌ என்பதையே முக்கியமாகப்‌ 
மோசமான 


பார்க்க வேண்டும்‌. 


ஒரு விளையாட்டு வீரன்‌ நல்ல 
விளையாட்டு வீரனாக மாற முழயும்‌. 
நல்ல ஒரு சாதனையாளர்‌ மோசமான 
போய்விட முடியும்‌. 
ஆன்மீகத்திலும்‌ மாற முடியாத ஒரு நபர்‌ 
இல்லவே கல்லை. நமது 


எப்போது வேண்டுமானாலும்‌ மாறலாம்‌. 


தோல்வியாளராகப்‌ 
பட்டங்கள்‌ 


நாம்‌ கெட்டவர்களாக ஒதுக்குபவர்கள்‌ கூட 
கடவுளின்‌ பார்வையில்‌ நல்லவர்களாக 


இருக்க முடியும்‌. தாவீதை என்‌ இதயத்துக்கு 


2 | ஆகஸ்ட்‌ 2021 | குநத்தோலை 


சொல்வதை 


கர்த்தர்‌ 
இன்னும்‌ பலரால்‌ ஜீரணித்துக்‌ கொள்ள 


ஏற்றவன்‌ என்று 
முடியவில்லை. ஏனென்றால்‌ அவர்கள்‌ 
பார்ப்பது தாவீதின்‌ செயல்களை மட்டூமே. 
தாவீது தான்‌ செய்த பாவங்களுக்குத்‌ 
தகுந்த தண்டனைகளை நன்றாகவே 
அனுபவித்தார்‌ என்பதை நாம்‌ அறிவோம்‌. 
“நல்லவர்கள்‌ " “கெட்டவர்கள்‌ என்ற 
ஆள்த்தன்மைகள்‌ 
இப்போது ஒரு நபர்‌ நல்லவரா? 


கெட்டவரா என்பதை வேதாகமத்தின்‌ 


அடிப்படையில்‌ பார்க்கும்போது, இயேசு 
எனக்காக, என்‌ பாவங்களுக்காகத்‌ தன்‌ 
இரத்தத்தைப்‌ பலியாகச்‌ செலுத்தி என்னை 
பரிசுத்தவானாக மாற்றியிருக்கிறார்‌ என்று 
மனதார நம்பி எதைத்‌ தன்‌ வாழ்க்கை 
மாற்றத்தில்‌ வெளியே 


காட்டுகீற எல்லோருமே நல்லவர்கள்தான்‌. 


முறையின்‌ 


அதாவது பரிசுத்தவான்கள்‌ என்றே 
அழைக்கப்படூகிறார்கள்‌. இது நமது நல்ல 


செயல்களாலோ, புண்ணியத்தினாலோ 


குருத்தோலை | ஆகஸ்ட்‌ 2021 | 28 





அல்ல. முழுக்க முழுக்க சிலுவையில்‌ நம்‌ 
இடத்தை எடுத்துக்கொண்ட இயேசு, அவர்‌ 
இடத்தை நமக்குக்‌ கொடுத்ததால்‌ கிடைத்த 
ஒரு பரிசு. தகுதியில்லாத 
ஒருவருக்குத்‌ தன்‌ விசுவாசத்தீற்காகக்‌ 
கொடுக்கப்படும்‌ தெய்வீகப்‌ பரிசு. ஆகவே 


கிருபை. 


கர்த்தரின்‌ பார்வையில்‌ நல்லவர்கள்தான்‌ 
உண்மையிலேயே நல்லவர்கள்‌. கதில்‌ 
உறுதி இருப்பவர்கள்‌ தங்கள்‌ பெயருக்கு 
முன்‌ எந்தப்‌ இருந்தாலும்‌ 
கவலைப்பட வேண்டியதில்லை. 


பட்டம்‌ 


நல்ல கெட்டவர்கள்‌ 

இயேசுவின்‌ காலத்தில்‌ பரிசேயர்கள்‌ 
என்ற ஒரு பிரிவினர்‌ இருந்தார்கள்‌. 
வேதாகமத்தில்‌ கொடுக்கப்பட்ட எல்லாக்‌ 
மிகச்‌ 


அவற்றுக்கு உப 


கட்டளைகளையும்‌ சரியாகப்‌ 
பின்பற்றியவர்கள்‌. 
கட்டளைகளையும்‌ 
வருமானத்தில்‌ பத்தீல்‌ ஒரு பாகத்தைக்‌ 
காணிக்கையாகக்‌ 


உருவாக்கினவர்கள்‌. 


கொடுத்தவர்கள்‌. 


கை கழுவாமல்‌ சாப்பிடமாட்டார்கள்‌. 
தினமும்‌ ஜெபம்‌ செய்வார்கள்‌. அடிக்கடி 
ஒழுங்காக 


நியாயப்பிரமாணத்தீன்படி 


உபவாசம்‌ செய்பவர்கள்‌. 

அவர்கள்‌ 
மீது யாரும்‌ ஒரு சுண்டு விரலை நீட்ட 
முடியாது. ஆனால்‌ அந்தச்‌ செயல்களை 
மட்டுமே தங்களை பரிசுத்தவான்களாக்கும்‌ 
வைத்திருந்தனர்‌. 
மற்றவர்களைத்‌ துச்சமாக மதித்தார்கள்‌. 


வழிகளாக 


பெருமை அவர்கள்‌ கண்களையும்‌ 


மூளையையும்கூட மங்கலாக்கி 
வைத்தீருந்தது. 
தாழ்மையாகச்‌ 
கேட்டூ 
தங்களுக்குக்‌ கடவுள்‌ கடன்‌ பட்டிருப்பதாக 
நினைத்தீருந்தவர்கள்‌. 
மாறிவிட்டவர்கள்‌. 


இவர்கள்‌ கடவுளிடம்‌ 


சென்று மன்னிப்புக்‌ 
மனம்‌ திரும்பாதவர்கள்‌. 
கடவுளாகவே 


இவர்கள்‌ எத்தனை 


நல்ல செயல்களைச்‌ செய்திருந்தாலும்‌ 
கொண்டிருந்தாலும்‌, வை 


உன்னதமானவைகளாக 


செய்து 

எத்தனை 
இருந்தாலும்‌, 
தாழ்த்தி, அவரே 
அறிக்கையிட்டு ஏற்றுக்‌ கொள்ளாதவர்கள்‌ 


கடவுளிடம்‌ தங்களைத்‌ 


எல்லாம்‌ என்று 
கெட்டவர்களாகத்தான்‌ அடிப்படையில்‌ 
இருக்கிறார்கள்‌. பவுல்‌ இதற்கு மிகச்‌ சிறந்த 
உதாரணமாக இருக்கிறார்‌. தன்‌ பரிசேய 


பாரம்பரியத்தால்‌ மேகங்களில்‌ தலையை 


உரசிக்‌ கொண்டிருந்த இவர்தான்‌ 
இயேசுவை சந்தித்த பின்‌ பாவிகளில்‌ 
பிரதான பாவி என்று சொல்வதுடன்‌, 
தன்னை ஒரு பரிசுத்தவான்‌ என்றும்‌ 


அப்போஸ்தலன்‌ என்றும்‌ பெருமையுடன்‌ 
சொல்லிக்‌ கொள்கிறார்‌. என்‌ பலவீனத்தில்‌ 
பெருமைப்படுகீறேன்‌ 


என்று தன்‌ 


தலைகீழான வாழ்க்கையைப்‌ பற்றி 


வெளிப்படையாகச்‌ சொல்கிறார்‌. 
கெட்ட நல்லவர்கள்‌ 

தாவீது ஒரு கெட்ட நல்லவன்‌ என்று 
சொல்லலாம்‌. புதிய ஏற்பாட்டின்‌ தாவீதாகிய 
பேதுருதான்‌ 
௮ஸ்தீபாரமாகிய பாறை என்கிறார்‌ கர்த்தர்‌. 
என்‌ இருதயத்துக்கு ஏற்றவன்‌ என்று 
கர்த்தரால்‌ பட்டம்‌ பெற்ற தாவீது எழுதிய 
பாடல்கள்தான்‌ நம்‌ 


தன்‌ திருச்சபையின்‌ 


வேதாகமத்தின்‌ 
நடுவில்‌ இருக்கும்‌ சங்கீத புத்தகத்தில்‌ பாதி 
இடத்தை எடுத்துக்‌ கொண்டிருக்கின்றன. 
அதை அவரே கனவில்கூட நீனைத்தீருக்க 
மாட்டார்‌. இவரை நல்லவராக மாற்றியது 
51 ஆம்‌ சங்கீதம்‌ என்று சொல்லலாம்‌. 


இவரது ஹிட்‌ பாடல்‌ என்று 23 ஆம்‌ 


சங்கீதத்தைச்‌ சொல்லலாம்‌. இப்போது 
புரிந்திருக்கும்‌ உங்களுக்கு. நாம்‌ 
விசுவாசத்தால்‌ கர்த்தரிடம்‌ “நான்‌ 





பாவி, என்னை மன்னியும்‌” என்று 
கேட்டு நல்லவர்கள்‌ என்று கர்த்தரால்‌ 
வறிவிக்கப்பட்டிருந்தாலும்‌, நமக்குள்‌ 


சாகும்‌ வரை பாவ சுபாவம்‌ இருக்கும்‌ 
என்றே வேதாகமம்‌ சொல்கீறது. ஆனால்‌ 
௮தை லைசன்ஸ்‌ ஆக வைத்துக்கொண்டு 
தொடர்ந்து கிறிஸ்தவ ரவுடியாக நாம்‌ 
வாழ முடியாது. நம்‌ வாழ்வில்‌ மனம்‌ 
தீரும்புதலுக்கு ஏற்ற கனிகளைக்‌ கொடுக்க 
வேண்டும்‌ என்று வேதம்‌ எதீர்பார்க்கிறது. 
கோடரியானது மரத்தின்‌ வேர்‌ அருகே 
இருக்கிறது 
செய்கீறது. 


என்று 
ஆகவே 
நல்லவர்களாக இருந்தாலும்‌ நாம்‌ அந்த 


எச்சரிக்கவும்‌ 
நாம்‌ கெட்ட 
“கெட்ட” பட்டத்தை உதறித்தள்ள தினமும்‌ 
போராடிக்‌ கொண்டுதான்‌ இருப்போம்‌. 

இதுதான்‌ முழுமைக்‌ கிறிஸ்தவம்‌. 
கெட்டவர்கள்‌ நல்லவர்களாவதும்‌, நல்லவர்‌ 
களானவர்கள்‌ தாழ்மையுடன்‌ கெட்டவர்‌ 
களை நல்லவர்களாக்கும்‌ ஊழியத்தில்‌ 
ஈடுபடுவதும்‌, தங்களுக்கு இருக்கும்‌ “கெட்ட” 
பட்டத்தை உதறி, அடிக்கடி வந்து போய்க்‌ 
கொண்டிருக்கும்‌ பட்டங்களைப்‌ பெருமை 
யாக நினைக்காமல்‌ அவற்றால்‌ தங்கள்‌ 
வாழ்க்கை பரிசுத்தத்தின்‌ மேல்‌ பரிசுத்தமாக, 
நீதியின்‌ மேல்‌ நீதியாக மாறுவதற்காக 
கிருபை மேல்‌ கிருபையை சார்ந்திரூப்‌ 
பவர்கள்‌. 

நான்‌ ஒரு கெட்ட நல்லவன்‌. நீங்க? 
BEE 


29 | ஆகஸ்ட்‌ 2021 | குருத்தோலை 





வா...! 

வரலாற்றுப்‌ பிழைகளை, 
வலித்தெறி! 

நீ 

யவீருவின்‌ மகள்‌; 
எழுந்திரு! 

உன்‌ வேர்வைத்‌ துளிகள்‌ 
விடுதலைக்‌ கருக்களின்‌ 
வித்து! 


கண்ணீர்‌ குடம்‌ சுமக்கும்‌ 
ரெபேக்காளே! 

தலை நீமிரு; 
நீத்திரைக்கு இது 
நேரமல்ல! 
தாஜ்மஹால்களுக்காக 
தவம்‌ கிடக்காதே; 


மாட்டுத்‌ தொழுவமே மதிப்பானது! 


கல்வீசுபவர்கள்‌ குறித்து 
கவலை வேண்டாம்‌; 
கண்ணீரைத்‌ துடை; 


கரைகளை உடை! 





உன்‌ 


எச்சிலே 
“மாரா வின்‌ 


மதுர நீர்‌! 


சமையலறையில்‌ 
நீ 

சதைக்கல்‌; 
சமூகத்திற்கு வா, 
நீ 


விதை நெல்‌! 


சீயோன்‌ குமாரத்திகளுடன்‌ 
சேராதே; 

மகதலேனா போல்‌, 
கண்ணீரை 

“நளதம்‌” தைலமாக்கு! 
“ரூத்‌ தைப்‌ போல 

நல்ல மருமகளாக 

நடந்து கொள்‌! 
“தெபோராள்‌” போல 
பள்ளி எழுச்சி பாடு! 








“எஸ்தரை”ப்‌ போல 
அடிமைகளை விடூவிக்க 
அரசியல்‌ செய்‌! 
“யாகேல்‌” போல 
கூடார ஆணியால்‌ 
கொடுமைகளைக்‌ 


கொலை செய்‌! 


நீ கர்ப்பத்தில்‌ 

“மன்னா” சுமக்கும்‌ 
காடை! 
“திலைலா“வைப்‌ போல்‌ 
மதுக்குவளை ஏந்தாதே; 
“ராகாப்‌” போல்‌ 

சிவப்பு நூலால்‌ 
சிந்தனையை 


நெய்து கொள்‌! 


மஜாக்ஸ்‌ 


மணவாளன்‌ வரப்போகிறார்‌; 
ஐந்து கன்னியர்‌ போல்‌ 


ஆயத்தமாயிரு! 


நீ, 

பூமியின்‌ 

விலா எலும்பு; 

உன்‌ கும்மிக்‌ கோல்கள்‌; 
கொல்கதாவைப்‌ புரட்டும்‌ 


நெம்பு கோல்கள்‌! 


உன்‌ கருப்பையைச்‌ சற்று 
கடன்‌ கொடு! 
“அப்போஸ்தலர்கள்‌” பலரை 
அவசரமாக 


சூல்‌ கொள்ள வேண்டும்‌! 


வரிந்து முடி: 


வாரினால்‌ அழ! டார 


பிரபல பிரசங்கியார்‌ ஒருவர்‌ பல ஊர்களில்‌ சிறப்பாகப்‌ 
பிரசங்கம்‌ செய்து வந்தார்‌. அஹுது காரோட்டி வெளியில்‌ 
காரை நீறுத்தி காருக்கு உள்‌ இருந்து ஒலி வருக்கியில்‌ அவர்‌ 
பிரசங்கத்தைக்‌ கேட்பான்‌. ஒரு சில பிரசங்கங்களே மீண்டூம்‌ 
மிண்டும்‌ செய்யப்பட்டதால்‌ அனைத்து பிரசங்கங்களும்‌ 
காரோட்டிக்கு மனப்பாட மாகத்‌ தெரியும்‌. அவற்றை நீண்ை 
துறுப்‌ பயணத்தில்‌ மனப்பாடமாகச்‌ சொல்வான்‌ காரோட்டி. 

ஊழியக்காரருக்கு ஒரு நாள்‌ 239) 01 01 10: இருந்தது. 
“இன்னிக்கு நீ மேடையில ஏறி பிரசங்கம்‌ பண்ண. 
யாருக்கும்‌ தெரியாது என்று ஒரு நான்‌ காரோட்டியிடம்‌ 
சொன்னார்‌. 
(தைம 211800) 119700719) 
மாட்டிக்‌ கொண்டு சிறப்பாக பிரசங்கம்‌ செய்தார்‌. முடிவில்‌ 


காரோட்டி, 1ிரசங்கியாரின்‌ கோட்‌, 
பந்து. படப்பட? த 0) 1) பப்ப ப121) 
கேட்கவும்‌ மாட்டிக்‌ கொண்டார்‌. சிறிது சிந்தனைக்குப்‌ பின்‌ 
“இவ்ளோ 


நான்‌ பதில்‌ சொன்னா எனக்கும்‌ உங்களுக்கும்‌ மதிப்பே 


சொன்னார்‌, சின்னக்‌ கேள்விக்கு எல்லாம்‌ 


இருக்காது. போய்‌ என்ணோட ட்ரைவர்ட்ட கேளுங்க. அவரே 


க 95 
ஈசியா சொல்வாரு. 





31 | ஆகஸ்ட்‌ 2021 | குநுத்தோனல 


டந்த இதழில்‌ காதலிப்பது பாவமா 

என்ற தலைப்பில்‌ நான்‌ எழுதீயிருந்த 
கட்டுரை பலருக்கும்‌ குழப்பத்தை ஏற்படுத்தி 
யிருக்கலாம்‌. அந்தக்‌ கட்டுரை பதிலளிப்‌ 
பதற்காக எழுதப்பட்ட கட்டுரை அல்ல. 
கேள்வியைத்‌ தூண்டிவிடூவதற்காக எழுதப்‌ 
பட்ட காதலித்தால்‌ 


கட்டுரை. கடவுள்‌ 


சபித்துவிடுவார்‌ என்கீற பொதுவான 
ஆன்மிக எண்ணம்‌ சரியானதுதானா என 
தற்பரிசோதனை செய்துகொள்வதற்காக 
எழுதப்பட்ட கட்டுரை. யாரெல்லாம்‌ காதலிக்‌ 
கிறார்கள்‌ என்று தேடிக்‌ கண்டுபிடித்து 
அவர்களைச்‌ சபித்துக்கொண்டு அலைவது 
தான்‌ கடவுளின்‌ வேலை என்று நீங்கள்‌ 
நினைப்பீர்கள்‌ என்றால்‌ “அந்தோ பரிதாபம்‌! ' 
சபிக்க அல்ல, ஆசீர்வதிக்கவே கடவுள்‌ 
வழிகளைத்‌ தேடுகிறார்‌. சாபம்‌ எல்லாம்‌ 
“நம்ம தலைல நாமே மண்ண அள்ளி 
போட்டுக்குறது தான்‌. 

சொல்லாதீருப்போமாக. 


குருத்தோலை | ஆகஸ்ட்‌ 2021 | 32 


கடவுளை குறை 





மதியீனம்‌ 


என்றாலும்‌ 


மனுஷனுடைய அவன்‌ 
வழியைத்‌ தாறுமாறாக்கும்‌; 
அவன்‌ மனம்‌ கர்த்தருக்கு விரோதமாய்த 
தாங்கலடையும்‌ (நீதிமொழிகள்‌ 19:3). 
ஞானியின்‌ வார்த்தைகள்‌ சுருக்கென்று 
குத்துகிறது. 

காதல்‌ சிலருடைய வாழ்க்கையில்‌ இப்படி 
மண்ணை அள்ளிப்‌ போடும்‌ விஷயமாக 
மாறிவிடக்கூடும்‌. எனவே காதலிப்பது தவறா 
என்கிற தலைப்பில்‌ எனது எண்ண 
ஓட்டங்களை இங்கு பிரதிபலிக்க விரும்பு 
கிறேன்‌. இந்த இதழில்‌ எனக்கான இடத்துக்‌ 
குள்‌ முழக்க 
அடுத்த இதழிலும்‌ தொடரும்‌. 


முடியவில்லை என்றால்‌ 


பாவத்துக்கும்‌ தவறுக்கும்‌ வித்தியாசம்‌ 
இருக்கிறதா? ரெண்டும்‌ ஒண்ணா ல்ல 
வேற வேறயா? பாவம்‌ என்பது அறிந்து 
செய்வது. தவறு ௮றியாமல்‌ செய்வது. 

ஒரு மாணவன்‌ தனது கணிதத்‌ 


தேர்வுக்குத்‌ தன்னால்‌ இயன்ற அளவு 








தயாராகீறான்‌. பின்னர்‌ தனது கேள்வித்‌ 
தாளில்‌ கேட்கப்பட்டிருக்கும்‌ கேள்விக்குப்‌ 
பதில்‌ எழுதுகிறான்‌. அந்தப்‌ பதிலுக்குத்‌ 
தேவையான கணித சூத்தீரங்களைப்‌ 
பயன்படூத்தி தீர்வு காண முயலுகிறான்‌. 
திருத்தும்போது ஆசிரியர்‌ அந்தக்‌ கணக்கு 
தவறு என்று தனது சிவப்பு வண்ண 
பேனாவை வைத்து குறிப்பிடுகிறார்‌. ஆம்‌, 
அந்த மாணவன்‌ தவறு செய்திருக்கிறான்‌. 
ஆனால்‌, பாவம்‌ செய்யவில்லை. காரணம்‌, 
தவறாகச்‌ செய்யவேண்டும்‌ என்பது ௮வன்‌ 
விருப்பம்‌ அல்ல. 

வேறொரு மானவன்‌ 
தோ்வுக்குத்‌ தயாராகவில்லை. ஒரு குறிப்‌ 
கேள்வி தேர்வில்‌ கேட்கப்படும்‌ 


கணிதத்‌ 


பிட்ட 
என்பதைக்‌ கணித்து ௮தை ஒரு சிறு 
காகீதத்தில்‌ எழுதி மறைத்து வைத்துக்‌ 
கொள்கீறான்‌. தேர்வு நேரத்தில்‌ சாதுர்யமாக 
அந்த கேள்விக்கான பதிலைப்‌ பார்த்து 
எழுதீவிடுகீறான்‌. தீருத்தும்போது ஆசிரியா்‌ 
அந்தக்‌ கணக்கு “சரி” என்று தனது சிவப்பு 
வண்ண பேனாவை வைத்து குறிப்பிடு 
கீறார்‌. ஆம்‌, அந்த மாணவன்‌ சரியாகச்‌ 
செய்தீருக்கீறான்‌. ஆனால்‌, பாவம்‌ செய்திருக்‌ 
காரணம்‌, 


கீறான்‌. அவன்‌ ஏமாற்றி 


யிருக்கீறான்‌. 


பாருங்கள்‌, ஒரு குறிப்பிட்ட சூழலில்‌ 
மனிதனின்‌ பார்வையில்‌ தவறாக இருப்பது 
கடவுளின்‌ பார்வையில்‌ சரியாக இருக்கக்‌ 
கூடும்‌. அதேவிதமாக மனிதனின்‌ பார்வை 
யில்‌ சரியாக இருப்பது கடவுளின்‌ பார்வையில்‌ 
தவறாக இருக்கக்கூடும்‌. பெற்றோர்‌ பார்த்து 
நடத்தி வைக்கும்‌ திருமணங்கள்தான்‌ சரியான 
திருமணங்கள்‌ என்கிற ஆன்மிக பொதுப்‌ 
புத்தி பல வேளைகளில்‌ கடவுளின்‌ பார்வை 


யில்‌ தவறாகப்‌ போவதற்கான வாய்ப்புகள்‌ 


உண்டு. அதைப்போலவே காதலித்து 
திருமணம்‌ செய்தால்‌ ௮து பாவம்‌ என்கிற 
ஆன்மிக பொதுப்புத்தியும்‌ கடவுளின்‌ 


பார்வையில்‌ வேறுவிதமாக இருக்கக்கூடும்‌. 
எதைப்‌ பார்த்தாலும்‌ இது சரி, இது 


தவறு 
ஏற்கனவே 


என்று கண்மூடித்தனமாக, 
சமுதாயத்தால்‌ நம்‌ மனம்‌ 

முடிவெடுக்‌ 
கவனமாகச்‌ 
இதுவே 


திருமணமோ, 


பயிற்றுவிக்கப்பட்டிருக்கிறபடி 
காமல்‌, எல்லாவற்றையும்‌ 
சோதீத்தறியப்‌ 

மனப்பக்குவம்‌. 


பழகவேண்டும்‌. 

காதல்‌ 
பெற்றோர்‌ முடிவெடுக்கும்‌ திருமணமோ 
எந்தச்‌ சூழலில்‌ சரியாக இருக்கும்‌, எந்தச்‌ 
சூழலில்‌ தவறாக இருக்கும்‌ என்பதை 
யோசித்து பாருங்கள்‌. தலை வலித்தாலும்‌ 


பரவாயில்லை! 
டரா] 


1981 இல்‌ சோவிட்டோ நாட்டில்‌ கறுப்பின மக்களுக்கு 


எதிரான கொடுமைகள்‌ உச்சமாக இருந்தபோது, ஒரு வெள்ளைப்‌ 
பெண்மணி ஆலயத்துக்குப்‌ போனார்‌. அங்கே முன்பகுதியில்‌ 


இருந்த கிராதியில்‌ ஒரு கறுப்பினப்‌ வண்‌ முழங்காலிட்டிருந்தான்‌. 
வெள்ளைப்‌ வண்மணி, “ஒங்க உனக்கு என்ன வேல? என்று 


கத்தினார்‌. கறுப்புப்‌ வண்‌ சொன்னார்‌, ““வண்கல கைப்பிடிக்கு 
பாலிஷ்‌ போட்ட ௫ இருக்கேன்‌. - 

“நல்ல வேள. நீ ஷபம்‌ பண்ணிட்டு இருந்தியோன்னு 
நினைச்சுட்டேன்‌ நிம்மதியாக நகர்ந்தார்‌ வள்ளைப்‌ 


பெண்மணி. 





௬ இருதய ஆண்டவர்‌ ஆலயத்துக்குப்‌ 
கில நாட்களில்‌ போய்த்‌ திரும்பும்‌ 
போதெல்லாம்‌ சேரிங்‌ கிராஸ்‌ போகிற 
பொட்டானிக்கல்‌ கார்டன்‌ ரோட்டில்‌ உள்ள 
கார்டன்‌ ஹோட்டலில்தான்‌ பெரும்பாலும்‌ 


எங்கள்‌ டீயும்‌ வடையும்‌ இருக்கும்‌. அரை 


வட்டமாய்‌ அமைந்திருக்கும்‌ அழகான 
வித்தியாசமான பெரிய கட்டிடம்‌ அது. 
சுற்றிலும்‌ பூச்செடிகள்‌ நேர்த்தியாகச்‌ 


சிரித்துக்‌ கொண்டிருக்கும்‌. பெரிய பெரிய 
கண்ணடி ஜன்னல்கள்‌ என்பதால்‌ 
வெளிச்சத்திறகுக்‌ குறைவில்லை என்பது 
மாத்திரமல்ல, வேடிக்கை பார்ப்பதற்கும்‌ 
தோதான இடம்‌. ரோட்டிலிருந்து சில 
படிகள்‌ இறங்கித்தான்‌ ஹோட்டலுக்குள்‌ 
போகவேண்டும்‌. வட்டத்தின்‌ வெளிப்புறப்‌ 
பகுதியில்‌ உள்ள அறைகள்‌ பல மருத்துவர்‌ 
களின்‌ கிளினிக்குகளாக அமைந்திருந்தன. 
முன்பாக புல்வெளி. சீசன்‌ சமயங்களில்‌ 
இங்குதான்‌ பல சிறிய அளவில்‌ தற்காலிக 
துணிக்‌ கண்காட்சிகள்‌ அமையும்‌. ஆனால்‌, 
இப்போது நீங்கள்‌ வந்தால்‌ பார்க்க இயலாது. 
அப்பகுதியைச்‌ சுற்றி பெரும்‌ இடங்களையும்‌ 
தழுவி வளைத்துக்‌ கொண்டு மாபெரும்‌ 


குருத்தோலை | ஆகஸ்ட்‌ 2021 | 34 


ட m7 ்‌ 1 





! ௫ கார்த்திகா ராஜ்குமார்‌ 
வியாபார வளாகம்‌ விரிந்திருக்கிறது. அந்த 


அழகான அரைவட்ட கார்டன்‌ ஹோட்டல்‌ 


வளாகம்‌ பலர்‌ நினைவுகளில்‌ மட்டும்‌ 
மங்கலாய்‌. 

இன்னும்‌ மாயமாகிப்போன பல 
ஹோட்டல்கள்‌ மனதுள்‌ எழுகின்றன. 


அதே கம்மர்ஷியல்‌ ரோட்டில்‌ தற்போதைய 
கனரா வங்கி இருக்குமிடத்தில்‌ இருந்தது 
வெங்கடேஸ்வரா 


ஹோட்டல்‌. படிக்கட்டூ 


களை ஏறி உள்ளே போனதும்‌ பெரிய 
விரிந்திருக்கும்‌. 
இன்றைய கோவை ஒன்னபூர்ணாபோல 


ஹாலாக ஹோட்டல்‌ 
மசால்‌ ரோஸ்ட்டுகளுக்குப்‌ பெயர்போனது. 
வைக்கும்‌ வாழை இலையை மிஞ்சும்‌ பல 
ரோஸ்ட்டூகள்‌. யாராவது விருந்தினர்கள்‌ 
வரும்போது அங்கே போயிருக்கிறோம்‌. 
உள்‌ நுழைந்ததும்‌ பெரிய கண்ணாடி 
அலமாரியில்‌ ௮டுக்கி வைத்திருக்கும்‌ இனிப்பு 
களும்‌ காரவகைகளும்‌ சபலமூட்டுபவை. 
இப்போதும்‌ கனரா வங்கிக்குப்‌ போய்‌ 
அந்தப்‌ படிக்கட்டுகளுக்கு நடூவில்‌ 
வைத்தீருக்கும்‌ பிடித்து 
இறங்கும்போது காணாமல்போன வெங்க 


பைப்பைப்‌ 


டேஸ்வரா தோசைகளின்‌ நினைவுகள்‌ 





மனதுள்‌ இறங்கும்‌. அதே கம்மர்ஷியல்‌ 
ரோட்டின்‌ கீழிறங்கிப்‌ போக அப்புறமிருந்தது 
திரிபுர சுந்தர விலாஸ்‌ என்று நம்புகிறேன்‌. 
அந்த ஹோட்டலின்‌ பின்புறம்‌ தங்கும்‌ 
அறைகள்‌ பல உண்டு. உதகையில்‌ 
வேலைக்காக வந்த பலரும்‌ தங்குமிட 
மாதலால்‌ கூட்டத்தீற்குக்‌ குறைவிருக்காது. 
அந்த உரிமையாளரின்‌ மகன்களில்‌ ஒருவர்‌ 
நாடக நடிகர்‌ என்பதால்‌ இன்னும்‌ அந்த 
விலாஸ்‌ பிரபலம்தான்‌, இன்று பார்க்கையில்‌ 
வெளிறிப்போய்‌ அந்தப்‌ பழைய தீரிபுர 
சுந்தரி விலாஸ்‌ தொலைந்தே போனது. 
அதே ரோட்டில்‌ இன்னும்‌ சிறப்பான 
இரண்டு ஹோட்டல்கள்‌ இருந்தன, க்ிரி 
ரெஸ்டாரண்ட்‌ மற்றும்‌ ராஜா கஃபே. 
இரண்டு ஹோட்டல்‌ உரிமையாளர்களும்‌ 
நாங்களிருந்த புது ௮க்ராஹாரத்தில்தான்‌ 
இருந்தார்கள்‌. தரமான பிரியாணிகளுக்கு 
அங்கேதான்‌ மக்கள்‌ போவார்கள்‌ என்று 
அறிய வந்திருக்கிறேன்‌. 


மட்டன்‌ வகையறாக்களைச்‌ 


அவர்களின்‌ 
சுவைக்கீற 
நீறைய ரசிகர்கள்‌ இருந்தார்கள்‌. இதற்கும்‌ 
இரு ஹோட்டல்களும்‌ பெரியவை என்று 
சொல்ல முடியாது. ஆனால்‌ சுமாரான 
அளவு கொண்டவை. பிரதான சாலையில்‌ 
இருந்ததால்‌ 

கொண்டிருந்தன. 


நன்றாகவே போய்க்‌ 


ஆனால்‌ இவை 
இன்றில்லை, என்ன காரணங்கள்‌ ௮வை 


களை விழுங்கினதோ எனக்குத்‌ தெரியாது, 


எனினும்‌ அந்த நினைவுகள்‌ அந்தப்‌ 
பக்கம்‌ போகும்பொழுதெல்லாம்‌ மனதில்‌ 
எழும்‌. அங்கு சமீபத்தில்‌ பல குட்டி டக்‌ 
கடைகள்‌. அங்கு போய்‌ நண்பர்களுடன்‌ டீ 
சாப்பிடும்பொழுதெல்லாம்‌ அந்தக்‌ கடை 
களின்‌ அந்த நாள்‌ நினைவுகள்‌ மனதீல்‌ 
மொய்த்து அது வார்த்தைகளாய்‌ உருமாறி 
யிருக்கீன்றன. 

எட்டாவது படிக்கும்போது என்‌ வகுப்பு 
பணக்காரத்‌ தோழன்‌ ராஜசேகர்தான்‌ 
எங்களை அழைத்துக்கொண்டு ஸ்டீபன்‌ 
சர்ச்‌ அருகிலிருந்த ஸ்பென்சர்‌ பல்பொருள்‌ 
விற்கும்‌ கடைக்குக்‌ கூட்டிப்‌ போய்‌ பிரமிக்க 
மினி 


கூடைப்பந்து விளையாட்டு அமைப்பை 


வைத்தான்‌. அங்கிருந்துதான்‌ 


வாங்கியிருந்தான்‌. அதை நீங்கள்‌ 


மேசையின்‌ மேல்‌ வைத்து விளையாட 


முடியும்‌, ஸ்ப்ரிங்‌ போன்று வளைந்திருந்த 


குட்டி தட்டில்‌ சின்ன பந்துகளை 
வைத்து அந்தத்‌ தட்டை அழுத்தி 
மேலே போகிற பந்தை எதிரிலிருக்கும்‌ 


கூடைக்குள்‌ விழவைக்க முடியும்‌. அன்று 


அவ்வளவு நீண்ட பெரிய கடையை 
அதுவரை நான்‌ பார்த்ததில்லை. இங்கு 
கிடைக்காத பொருளே இல்லை என்று 
சொல்ல, வேடிக்கை பார்த்து முடிக்கவே 
முக்கால்‌ மணி நேரமாயிற்று. ஆனால்‌ 
எனக்கு இன்னும்‌ அதிகமாய்ப்‌ பிடித்தது 


அந்தக்‌ கட்டிடம்‌ இருந்த ரோடு. ஒரு 


பழங்காலத்து ஜப்பானியர்களுக்கு 
பச்சை நிறத்துக்கும்‌ நீல நிறத்துக்கும்‌ 
வித்தியாசம்‌ கண்டூபிடிப்பதில்‌ 


சிரமப்பட்டிருக்கிறார்கள்‌. இன்றும்‌ 


ஜப்பானின்‌ ட்ராஃபிக்‌ லைட்டூகளில்‌ 
பச்சை விளக்குக்குப்‌ பெயர்‌ “A௦01 


இதற்கு நீலம்‌ என்றே வாருள்‌. 





35 | ஆகஸ்ட்‌ 2021 | துருத்தோனல 


பக்கம்‌ உயர மரங்கள்‌ ௮ணிவகுத்தீருக்க பாதையின்‌ இறுதியில்‌ தெரியும்‌ ஸ்டீபன்‌ 
சர்ச்‌. அந்த நாட்களில்‌ ௮து தனிமையணிந்த ரோடூதான்‌. இந்தப்‌ பின்னணியில்‌ 
கீழிருந்து போகும்பொழுது ஸ்பென்சர்‌ இருக்கும்‌ அமைப்பு ஒரு ரயில்வே ஸ்டேஷனை 
ஒத்திருக்கும்‌. ஒரு சுவாரசியம்‌ என்னவெனில்‌, ஒரு தீரைப்படத்துக்காக இதை 
ரயில்வே ஸ்டேஷனாகவே டூப்‌ செய்து எடுத்ததுதான்‌. ஸ்பென்சரின்‌ உட்புற வெளிப்புற 
கட்டுமானங்களும்‌ ஆங்கிலேயர்களை நீனைவுபடுத்துபவை. இத்தனை நேர்த்தியாக 
இருந்த அந்தக்‌ கட்டிடம்‌ இன்று தன்‌ ஜீவனை இழந்து இருப்பது சோகம்தான்‌. 


கலகலப்பான, களையான வீடூ ஆட்களின்றி வெறிச்சிட்ட, கவனிப்பின்றி இருப்பதாய்‌ 


காணும்பொழுது மனதில்‌ பரவுகீன்ற ஒரு வெறுமை. நம்மால்‌ ஒரு கல்லையும்‌ 
நகர்த்தமுடியாதென்கிறபோதும்‌ அங்கலாய்ப்பான அந்த ரோட்டில்‌ அந்த நாட்களின்‌ 
புராதன விளக்குகளைப்போல வெறுமை. தற்போது டட்ட்‌ விளக்குத்‌ தூண்களை 
அமைத்தீருக்கிறார்கள்‌. அந்த மஞ்சள்‌ வெளிச்சத்தில்‌ எல்லாம்‌ பிரகாசமாய்த்‌ தெரிய 
இருண்டிருந்த ஸ்பென்சர்‌ கட்டிடம்‌ காலத்தின்‌ இரக்கமற்றபோக்கில்‌ காணாமல்போன 
அந்த நாட்களின்‌ கட்டிடங்களின்‌ சோக அடையாளமாய்‌. 

உதகை போன்ற ஒரு சிறிய நகரத்தின்‌ அடையாளங்களில்‌ முக்கியப்‌ பங்கு ஹோட்டல்‌ 
களுக்கு இருக்கிறதென நம்புகிறேன்‌. என்னவாயிற்று இன்று இவைகளுக்கு எனில்‌, 
பலர்‌ பலவிதமான காரண பட்டியல்களைத்‌ தரக்‌ கூடும்‌. என்றாலும்‌ காலமும்‌ அதன்‌ 
தவிர்க்க முடியா வலுமிகுந்த கரங்களும்‌ பல ஹோட்டல்களைத தொலைத்தும்‌, 
காணாமல்‌ போக அடித்தும்‌, வெளிறிப்போக வைத்திருப்பதையும்‌ கொஞ்சம்‌ திகைப்புடன்‌ 
உணர முடியும்‌. நம்‌ சிறு வயது நாட்களில்‌ நாமிருந்த, நாம்‌ போயிருந்த, சுவைத்துப்‌ 
பழகின சம்பவங்கள்‌, நிகழ்வுகள்‌ காலத்தின்போக்கில்‌ மனதில்‌ நினைவுகளுக்குள்‌ உறைந்து 
போனதை நினைக்கும்போதெல்லாம்‌ பெருமூச்சுக்கள்தாம்‌. ஆனால்‌, இது என்ன வகை 
பெருமூச்சு எனபது புதிராகவே முழிக்கிறது. 

இந்த உணர்வுகளை இன்றைய இந்த இளைய தலைமுறை எந்த அளவிற்கு உணர 
முடியுமெனத்‌ தெரியவில்லை. புருவமுயர்த்தி, புன்சிரிப்புடன்‌ இது போன்றவைகளை 
ஒதுக்கிவிட்டு தங்கள்‌ ஓட்டத்தைத்‌ தொடரக்‌ கூடும்‌. ஏனெனில்‌, அவசரங்கள்‌ நீரம்பின 
வாழ்க்கையில்‌ அவர்கள்‌ ஓடிக்‌ கொண்டிருக்கிறார்கள்‌. மனதின்‌ குதிரையில்‌ நேற்றின்‌ 
காலத்திற்குள்‌ பயணித்தபடி நானும்‌ பதிவிட்டூக்‌ கொண்டிருக்கிறேன்‌. mE 


குருத்தோலை | ஆகஸ்ட்‌ 2021 | 36 








ப்பொழுது இரவு 10 மணி இருக்கும்‌. 


ஆள்நடமாட்டம்‌ இல்லாத சாலை அது. 
என்னுடைய அலுவலை முடித்துவிட்டு வீடு 
திரும்பிக்‌ கொண்டிருந்தேன்‌. திருடர்கள்கூட 
கண்டு திகைக்கும்‌ அளவிற்குக்‌ கடும்‌ இருட்டு! 
தூசியைக்‌ கிளப்பிக்கொண்டு வரும்‌ புழுதிக்‌ 
காற்று! 
மின்னல்கள்‌! செவியைப்‌ பிளக்கும்‌ அளவிற்கு 
இடிமுழக்கங்கள்‌! கிட்டத்தட்ட ஒரு ஹாலிவுட்‌ 
திகில்‌ படத்தைப்‌ பார்ப்பதை போன்ற லர்‌ 
உணர்வு. தூரத்தில்‌ இருந்த ஒரு தெருவிளக்கு 
மட்டும்‌ விட்டு விட்டு எரிந்துகொண்டிருந்தது. 


கண்ணைப்‌ பறிக்கும்‌ அளவிற்கு 


அதன்‌ கீழே பதட்டத்துடன்‌ நீன்றுகொண்டிந்‌ 
தாள்‌ அவள்‌. நான்‌ வண்டியின்‌ வேகத்தை 


குறைக்க ஆரம்பித்தேன்‌. வண்டியின்‌ 
வேகத்தை நான்‌ குறைக்க, குறைக்க 
அவளுடைய இதயத்துடிப்பின்‌ வேகம்‌ 


கண்டிப்பாக அதிகரித்திருக்கத்தான்‌ வேண்டும்‌. 
எந்தவொரு பெண்ணுக்குத்தான்‌ அப்படிப்பட்ட 
சூழ்நிலையில்‌ இதயத்துடிப்பு அதிகரிக்காமல்‌ 
இருக்கும்‌? அவள்‌ அருகில்‌ வந்ததும்‌ எனது 
பைக்கை நிறுத்தீனேன்‌. பயத்தினால்‌ தனது 
கைப்பையினை இறுகப்‌ பற்றிக்கொண்டாள்‌ 
அவள்‌. அவளது முகம்‌ வியர்த்துக்‌ கொட்டினது. 
அவள்‌ விடும்‌ மூச்சு அருகில்‌ இருந்த எனக்கு 
கேட்கும்‌ அளவிற்கு ௮வள்‌ படபடத்துப்போனாள்‌. 





மெல்ல அவள்‌ அருகில்‌ நான்‌ சென்றேன்‌. 
பார்ப்பதற்கு மிகவும்‌ அழகும்‌, செளந்தரிய 
முள்ளவளுமாக அவள்‌ இருந்தாள்‌. 

“என்ன ஆச்சு? ஏன்‌ தனியா நிக்கிறீங்க? 
ஸ்கூட்டி ரிப்பேர்‌ ஆயிடிடூச்சா? என்று நான்‌ 
கேட்டேன்‌. “வண்டி திடீர்னு நின்னுடுச்சு... 
பெட்ரோல்‌ இருக்கு... ஆனா ஸ்டார்ட்‌ ஆக 
மாட்டிக்குது அண்ணா என்றாள்‌ அவள்‌. 
நானும்‌ வண்டியை ஸ்டார்ட்‌ செய்வதற்கு 
எவ்வளோ முயற்சி செய்தும்‌ ௮து ஸ்டார்ட்‌ 
ஆன பாடு இல்லை. மழையும்‌ வருவதைப்‌ 
போல இருந்தது. இதற்குமேல்‌ இங்கே 
நீற்பது பாதுகாப்பானது இல்லை என்பதை 
உணர்ந்துகொண்டேன்‌. ““ஸ்கூட்டி ஸ்டார்ட்‌ 
ஆகுற மாதிரி தெரியல. நீங்க என்ன நம்பலாம்‌. 
நான்‌ உங்கள உங்க வீட்டுல கொண்டுபோய்‌ 
விடுறேன்‌. தைரியமா வாங்க” என்று அவளிடம்‌ 
எந்தப்‌ பெண்ணுக்குத்தான்‌ 
முன்பின்‌ தெரியாத ஒரு ஆணின்‌ மீது 


சொன்னேன்‌. 


உடனே நம்பிக்கை வரும்‌? ஆனால்‌ ௮வள்‌ 
அதற்கு ஒரு விதிவிலக்கு. என்னை உடனே 
நம்பினாள்‌ அவள்‌. அவளை இன்னும்‌ 
அதிக பாதுகாப்பாக உணரரச்செய்யும்படியாக, 
என்னுடைய தொலைபேசியில்‌ இருந்தே 

அழைத்து 
அவர்களிடம்‌ 


அவளுடைய பெற்றோரை 


நடந்தவைகளையெல்லாம்‌ 


அவளையே சொல்ல வைத்தேன்‌. பிறகுதான்‌ 
சற்று 
என்று 


அவளுடைய பயம்‌ களைந்து 


“தேங்க்யூ பிரதர்‌” மெல்லப்‌ 
புன்னகைத்தாள்‌. அவளைப்போல ரூபவதி 
இவ்வுலகில்‌ வேறு யாரும்‌ இல்லை 
என எண்ணும்‌ அளவிற்கு அவளுடைய 
புன்னகை ருந்தது. 

வளை என்னுடைய பைக்கில்‌ ஏற்றிக்‌ 
கொண்டு அவளுடைய வீட்டை நோக்கி 
இருவரும்‌ புறப்பட்டோம்‌. அவள்‌ வீட்டிற்கு 
வரும்போது மணி சுமார்‌ 11:30 இருக்கும்‌. 
அதிக தூரம்தான்‌. 
பாதுகாப்பாக வீடு வந்தடைந்தோம்‌. அவளது 


கொஞ்சம்‌ ஆனால்‌ 
பெற்றோர்‌ வீட்டின்‌ வெளியே பதற்றத்துடன்‌ 
காத்துக்கொண்டிருந்தனர்‌. தங்களது மகளை 
கண்டதற்குப்‌ அவர்கள்‌ 
நீம்மதீ 


பார்க்கும்போது, நான்‌ ஒரு பொறுப்புள்ள 


பிற்பாடுதான்‌ 
பெருமூச்சடைந்தனர்‌. அதைப்‌ 
ஆண்‌ மகனாக நடந்துகொண்டேன்‌ என்று 
எனக்குள்ளே ஒரு மனநிறைவை அடைந்‌ 
“சரி அங்கிள்‌... அப்போ 
கிளம்புறேன்‌ என்று நான்‌ 


தேன்‌. நான்‌ 
வாயை 
எடுக்கும்முன்‌, “உள்ள வாங்க தம்பி, காஃபி 
குழச்சிட்டூப்‌ 
அவர்கள்‌ முந்திக்கொண்டனர்‌. 


போகலாம்‌” என்று சொல்லி 
அவளைப்‌ 
போன்றே அவளது வீடும்‌ அழகாக இருந்தது. 
“அப்புறம்‌... என்ன செய்யுறீங்க தம்பி? 
என்ற கேள்வியுடன்‌ எங்களது சம்பாஷணை 
“நான்‌ ஒரு கிறிஸ்தவன்‌ 
அங்கிள்‌. என்னுடைய இறையியல்‌ படிப்பை 


தொடங்கியது. 


முடித்துவிட்ட, எங்களது சபையில்‌ ஊழியம்‌ 
செய்து வருகிறேன்‌ என்று கூறினேன்‌. 
சற்று ஆச்சரியத்துடன்‌) 
நாங்களும்‌ கீறிஸ்தவர்கள்தான்‌! ' என்று 


“அப்படியா! 


அவர்‌ கூறினார்‌. “எந்தச்‌ சபையில்‌ ஊழியம்‌ 
செய்யுறீங்க?” என்று என்னிடம்‌ கேட்டார்‌. 
பைதிவே... எங்களுடைய இந்த சம்பாஷணை 
நடந்துகொண்டிருக்கும்போது 
தொங்கவிடப்பட்டிருந்த கர்டெய்னின்‌ ஒரு 


கதவினருகே 


முனையைத்‌ தன்‌ விரலில்‌ சுற்றி விளையாடிக்‌ 


கொண்டிருந்தாள்‌ அவள்‌. பயமெல்லாம்‌ 


குருத்தோலை | ஆகஸ்ட்‌ 2021 | 38 


தெளிந்த அவளது முகம்‌ பளீச்சென்ற 
வெளிச்சத்தில்‌ பிரகாசித்தது. சரி, கேள்விக்கு 
“எந்த 
செய்யுறீங்க? என்று அவளது பெற்றோர்‌ 


வருவோம்‌. சபையில்‌ ஊழியம்‌ 
கேட்க, “ரிபாஃர்மடூ பாப்டிஸ்ட்‌ சர்ச்‌ (Reformed 
Baptist Church) என்று நான்‌ கூறினேன்‌. 
ன்‌ நாங்களும்‌ 


“ரிபாஃர்மடு பாப்டிஸ்ட்‌ சர்ச்சுக்குத்தான்‌ தம்பி 


அட... என்ன ஆச்சரியம்‌! 


போறோம்‌. நாம இப்போ ரொம்ப நெருக்கமான 
வங்களாக மாறிட்டோம்‌'' என்று புன்னைகை 
யுடன்‌ கூறினார்கள்‌. எனக்கும்‌ அது ஆச்சரியம்‌ 
கலந்த சந்தோஷமாகவே இருந்தது. ஒரு 
அரை மணி நேர மகிழ்ச்சியான 
உரையாடலுக்குப்‌ பிறகு நான்‌ அங்கிருந்து 
கிளம்பினேன்‌. 

நடந்த எல்லாச்‌ 
பார்த்ததிற்குப்‌ பிறகு அவளுக்கு என்மீது 
முழு நம்பிக்கையும்‌ பிறந்திருந்தது. அவளது 
வீட்டை விட்டு நான்‌ கிளம்பியபோது, அவளது 


சம்பவங்களையும்‌ 


உள்ளத்தில்‌ ஏற்கனவே புகுந்துவிட்டேன்‌ 
என்பதை அவளுடைய பார்வையினாலே 
வெளிப்படுத்தினாள்‌ அவள்‌. எனக்கு இனம்‌ 
சந்தோஷம்‌! 
அழகான பெண்‌, ஒரு கீறிஸ்தவள்‌, அதுவும்‌ 


புரியாத இருக்காதா பின்ன? 
சீர்திருத்த விசுவாசி. வேறு என்ன வேண்டும்‌? 


இருவரும்‌ எங்களுடைய தொலைபேசி 


எண்களைப்‌ பகீர்ந்துகொண்டோம்‌. ரூ 
மணி நேரத்துக்கு முன்பு என்னைப்‌ பார்த்து 
பயந்த அவளுக்கு, இப்போது பார்வையே 
நான்‌ ஆகீப்போனேன்‌. கடைசியாக எல்லா 
ருக்கும்‌ டாட்டா சொல்லிவிட்டு எனது வீட்டிற்குப்‌ 
புறப்பட்டேன்‌. மறுநாளிலிருந்தே தொலைபேசி 
யில்‌ பேச ஆரம்பித்தோம்‌. ஒருவரை ஒருவர்‌ 
புரிந்துகொண்டோம்‌. எதீர்காலத்தைக்‌ குறித்து 
ஆரம்பித்தோம்‌. 
புரிதலில்‌ எங்களது காதலையும்‌ கட்டியெழுப்‌ 


யோசிக்க கிறிஸ்தவப்‌ 


பினோம்‌. 
எல்லாம்‌ நன்றாகத்தான்‌ போய்க்கொண் 
டிருந்தது “பைப்பில தண்ணி வந்திடுச்சு... 
இன்னும்‌ என்னடா தூக்கம்‌? ' என்று என்‌ 
அம்மா என்னைத்‌ தட்டியெழுப்பும்வரை... 
EER 





4 முனைவர்‌ கி.சுமதி 


ம எண்‌ “நான்கைத்‌” தொட்டுத்‌ தொடர்கிறது. வாசிப்பவர்கள்‌ இத்தொடர்‌ 
கிறித்தவத்தின்‌ பரப்பு மிகப்பெரிது என அறிவார்கள்‌; ஆனால்‌ அதை நாமே 
வைத்துக்‌ கொண்டிருப்பது தவறு என்பதுதான்‌ நாம்‌ உணரவேண்டியது. 
“உன்‌ விண்ணய்யத்தின்யாட உனக்குக்‌ கட்டளையிடுவார்‌. சாமு 1:17 

இது ஒரு வாழ்வியல்‌ உண்மை. நாம்‌ எதாக வேண்டுமென்று நீனைக்கீறோமோ 
அதாக நாம்‌ மாற வாய்ப்புகள்‌ உள்ளன. அதுவும்‌ அந்த விண்ணப்பம்‌ சரியானதாக 
இருக்கவேண்டும்‌. “என்‌ நினைவுகள்‌ உன்‌ நினைவுகள்‌ அல்ல என்று வேறோரிடத்தில்‌ 
இது சொல்லப்படுகிறது. மனிதர்களின்‌ பார்வை குறுகலானது; வரப்போகும்‌ நன்மை 
தீமைகளை வறிய அப்பார்வை, மனிதர்களின்‌ தீர்மானங்கள்‌ போதுமானவை அல்ல. நம்‌ 
எதீர்காலத்‌ தீர்மானங்களை முயற்சியுடன்கூடிய ஜெபத்தோடூ நாம்‌ செயல்படூத்தும்போதுதான்‌ 
அவை முழுமை பெறும்‌. இந்நியதி எல்லோருக்குமானது. 

“சமயத்துக்கு ஏற்றபடி நீ செய்‌. தேவன்‌ உன்னோடே இருக்கிறார்‌. சாமு 10:7 

யோசனைகளுடன்‌ செயல்பட இவ்வசனம்‌ நமக்குக்‌ கட்டளையிடுவதோடுூ முழு 
முயற்சியுடன்‌ இருக்கையில்‌ தேவனும்‌ உடனிருப்பதாகக்‌ கூறி நம்மைத்‌ துணியவைத்து 
உற்சாகப்படுத்துகிறது. “சோம்பித்திரிபவனுக்கு வாழ்க்கையில்லை” என்பதை வள்ளுவமும்‌ 
கூறுகிறது. முயற்சியுடன்‌ இறை முன்வைப்பும்‌ தேவையென கீறித்தவம்‌ கூறுகிறது. 

நான்‌ உன்னோடிருப்பேன்‌. உபா 31:23 

இந்த மானுட வாழ்வே முழுதும்‌ நம்பிக்கை எனும்‌ நாரிலே கட்டப்பட்டது. காணாமல்‌ 
போகிற, உதிர்ந்துபோகிற இந்த மனிதர்கள்‌ நம்மிடம்‌ “நான்‌ இருக்கிறேன்‌ கவலை வேண்டாம்‌ ' 
என்று நமக்கு வாக்களிக்கும்போது நாம்‌ முழுமையாக நம்புகிறோம்‌; மகிழ்கிறோம்‌; 
ஆறுதலடைகீறோம்‌. ஆனால்‌ “நான்‌ உன்னோடிரூப்பேன்‌ என்பது இறைவாக்கு. இந்த 
வாக்கை நாம்‌ நம்பவேண்டுமானால்‌ முதலில்‌ நாம்‌ ௮வரை அறிந்திருக்க வேண்டும்‌; பல 
கோணங்களில்‌ அவரது செயல்பாடுகளைக்‌ கவனித்திருக்க வேண்டும்‌; அவரைப்‌ புரிந்திருக்க 
வேண்டும்‌. பிறகுதானே நம்பிக்கை வரும்‌? இந்த வகையான புரிதல்‌ நம்மிடையே 
இருந்தால்‌ அதுவே நம்மை வழிநடத்தும்‌ சக்தியாயிருக்கும்‌. 

நம்‌ தேவன்‌ ஆறுதலாயிருக்கிறார்‌, நம்‌ நம்பிக்கையாயிருக்கீறார்‌, நம்மைத்‌ தேற்றுகிற 
வராயிருக்கீறார்‌; நம்மை வழிநடத்துகிறவராயிருக்கிறார்‌, நம்மை அறிந்தவராயிருக்கிறார்‌. 
இவை ஒட்டுமொத்தமான மானுடத்தின்‌ தேடலும்‌ தேவைகளுமாம்‌! 

தொடாந்து வபனிங்பேரிக்‌... EE 





டிக்‌ 


நான்கு பேர்‌ 
ஏற்பாடு இருந்தது. என்னைத்தவிர மற்ற 
மூன்று பேரும்‌ ௯போட்டோகிராபர்கள்‌. நான்‌ 


தங்குவதுபோல 


காடு எப்படி இருக்கின்றது என்று பார்க்கச்‌ 
சென்றிருந்தேன்‌. இரவு அந்த மரத்தின்‌ 
மீதுதான்‌ தூங்க வேண்டும்‌. எங்களை 
௮ங்கே அழைத்துச்சென்ற உதவியாளர்கள்‌, 
“சார்‌, என்ன சத்தம்‌ வந்தாலும்‌ கீழ 
இறங்காதீங்க என்று எச்சரித்துச்‌ சென்றார்‌ 
கள்‌. கைகளில்‌ இருந்த டார்ச்‌ வெளிச்சத்தில்‌ 
இரவு உணவினை உண்டோம்‌. சமைத்த 
உணவு அல்ல வெறும்‌ பழங்கள்‌ 
மட்டுமே. சுமார்‌ எட்டு மணிக்கெல்லாம்‌ 
உறக்கம்‌ வந்துவிட்டது. எல்லோருக்கும்‌ 
பயணம்‌ செய்த ௮சதி வேறு. நால்வருமே 
தூங்கிவிட்டோம்‌. 

நடூ ராத்திரி இருக்கும்‌. என்‌ உடல்‌ 
அசைவதை உணர்ந்தேன்‌. சின்ன உடலாக 
இருந்தாலும்‌ 
நம்முடையது பெரிய உடல்‌ வேறு. ஆமாம்‌, 


அசைவது தெரியாது, 
என்னை யாரோ எங்கோ ழுத்துக்கொண்டூ 
காட்டிற்கு 
வந்திருப்பதை என்‌ முகநூலில்‌ மட்டுமே 


சென்றதை உணர்ந்தேன்‌. 


ட்டில்‌ இருக்கும்‌ ஒரு மரத்தின்‌ மேலே 





எழுதி இருந்தேன்‌. கடத்திக்கொண்டு என்ன 
கேட்கப்‌ போகின்றார்கள்‌ தெரியவில்லையே 
என யோசித்தேன்‌. திரும்பவும்‌ தூங்கி 
விட்டேன்‌. 
இருந்தது. லேசான வெளிச்சம்‌ வந்தபோது 
ஒரு குகைக்குள்‌ இருப்பது தெரிந்தது. 
ஆஹா! குகையில்‌ அடைச்சி வெச்சிருக்‌ 


எப்படியும்‌ இருட்டாகத்தான்‌ 


காங்க. ஆனால்‌ கை, கால்‌, வாய்‌ 
எதையும்‌ கட்டவில்லை. சுற்றிப்பார்த்தேன்‌. 
அப்போதுதான்‌ அங்கே ஒரு கூட்டம்‌ 
உட்கார்ந்துகொண்டூ இருப்பது தெரிந்தது. 

“ஓ... ஓநாய்க்‌ 


நீனைத்துக்கொணடேன்‌. 


கூட்டமா? என 

“விழியன்‌ சார்‌, நாங்க ஓநாய்க்‌ கூட்டம்‌ 
இல்ல, நரிக்கூட்டம்‌. நரிக்கும்‌ ஒநாய்க்குமே 
வித்தியாசம்‌ தெரியல உங்களுக்கு ன்னு 
ஒரு நரி முன்னாடி வந்து பேசுச்சு. என்னடா 
இது. கதையிலதான்‌ நாம நரி, சிங்கம்‌, 
யானை எல்லாம்‌ பேசும்னு கதைவிடுவோம்‌, 
என்கிட்டயே பேசுது, அதுவும்‌ மைண்ட்‌ 
வாய்ஸ்‌ எல்லாம்‌ இவங்களுக்கு 
கேட்குதேன்னு நெனச்சேன்‌. 

“என்னைய ஏன்‌ கடந்திட்டு வந்தீங்க 


க 
நரி சார்‌? 


“நான்‌ சார்‌ இல்ல, உங்க தகவலுக்கு... 
மேடம்‌” 
“சரி, சொல்லுங்க நரி மேடம்‌” 


“உங்களால எங்களுக்கு ஒரு காரியம்‌ 
ஆக வேண்டி இருக்கு 

“என்னாலயா? நான்‌ என்னங்க 
செய்ய முடியும்‌?” என்று கேட்டேன்‌. 

“சரி, நரின்னு சொன்ன உடனே 
உங்களுக்கு என்ன நீனைவுக்கு வருது?” 

“காக்காகிட்ட வடையை ஏமாற்றின 
கதை, அப்புறம்‌ நீல நீற நரிக்கதை, அப்புறம்‌ 
தந்திரக்கார நரிக்கதை, அப்புறம்‌... 

“அப்புறம்‌ எல்லா கதையிலையும்‌ 
நாங்க தந்திரக்காரர்களாவே வருவோம்‌. 
உண்மையில்‌ எங்களுக்கும்‌ தந்தீரத்திற்கும்‌ 
சம்பந்தமே இல்லை சார்‌. 

“என்ன நரி மேடம்‌ சொல்றீங்க?” 

“ஆமாம்‌, காலம்‌ காலமா உங்களைப்‌ 
போன்ற கதை சொல்லிகளால்‌ நாங்க 
தந்திரக்காரர்களாக மாற்றப்பட்டு இருக்கோம்‌. 
நாங்க வாழறது ரெண்டு மூனு வருஷம்‌ 
தான்‌. உலகம்முழுக்கவேறு வேறு வகையில 
இருக்கோம்‌. நாய்‌ வகையறாவைச்‌ சேர்ந்த 
வங்க நாங்க 

“ஓஹோ நரி மேடம்‌ என்‌ மூலமா 
உங்களைப்‌ பற்றிய தகவல்கள்‌ எல்லாம்‌ 
சொல்றீங்களா? 


(14 


ஆமா. 
தெரியல 


எங்களுக்கு வேற வழி 
விழியன்‌ சார்‌. 
சத்தம்‌ வருது. 
கவனிங்க என்று அந்த நரி சொன்னதும்‌, 


இருங்க 
எங்கயோ என்னன்னு 


எல்லோரும்‌ காதைக்‌ கூர்மையாக்கி 
கேட்டார்கள்‌. 
ஒரு கிலோ மீட்டர்‌ தொலைவில்‌ ஒரு 


எலி ஆழமாகப்‌ பள்ளம்‌ நோண்டிக்கொண்டு 





இருக்கின்றதாம்‌. நரிகளுக்கு அவ்வளவு 
காது கூர்மைபோல. 

“ஆமாம்‌. இரவு என்னை அலேக்காக 
தூக்கீட்டு இரவில்‌ 
உங்களுக்கு கண்கள்‌ தெரியுமா?” 


வந்தீங்களா? 


இதற்கு நரி மேடம்‌ பதீல்‌ சொல்லாமல்‌ 


ஒரு குட்டி நரி முன்னே வந்து பதில்‌ 
சொன்னது, “ஆமாம்‌, இரவில்தான்‌ 
நாங்க வேட்டையாடச்‌ செல்வோம்‌. 


இப்பத்தான்‌ நான்‌ பயிற்சி எடுத்துகிட்டு 


இருக்கேன்‌. எங்க கண்கள்‌ இரவில்‌ 
பார்க்க பிரத்யேகமா சில ஏற்பாடூ எல்லாம்‌ 
இருக்கு. நீங்க தூங்கிட்டு இருந்த இடம்‌ 
இருந்துச்சு. அது 


எங்களுக்கு ஒரு வகையில நல்லதுதான்‌. 


செம கும்‌ இருட்டா 


நாங்க பார்ப்போம்‌, ஆனா உங்களால 


செயற்கைப்‌ பொருள்‌ இல்லாம்‌ பார்க்கவே 


முடியாது. அப்ப அப்ப மனிதர்கள்‌ 
காட்டுக்குள்ள வருவாங்க. பகல்ல 
வந்துட்டு போனாக்கூட பரவாயில்லை. 


இரவில்‌ அந்த டார்ச்‌ லைட்‌ எடுத்துகிட்டு 
வருவாங்க பாருங்க. அந்த வெளிச்சத்தைப்‌ 
பயந்துக்கும்‌. 
நாங்க வேற நல்ல விலங்கா, அதனால 


பார்த்தாலே எங்களுக்கு 


வேற தீசையிலயோ குகைக்குள்ளயோ 
போயிடுவோம்‌” என்றது. 

எனக்குப்‌ பசிப்பதுபோல இருந்தது. 
பல்‌ விளக்கவில்லை. வயதான ஓரு நரி 


“நீங்க தங்கின இடத்தில்‌ இருந்து ரெண்டு 


ன கோவன்‌ 


41 | ஆகஸ்ட்‌ 2021 | துருத்தோனல 





பாட்டில்களை எடுத்து வந்திருக்கோம்‌. 


ஒன்றில்‌ தண்ணீரும்‌ ஒன்றில்‌ டீயும்‌ 
இருக்குன்னு நினைக்கிறேன்‌. நீங்க இப்ப 
டீ குடிச்சிக்கோங்க. உங்களுக்குத்தான்‌ 
ரொம்ப பிடிக்குமே என்றது. “அட!” என 
நீனைத்துக்கொண்டேன்‌. பல்‌ தேய்க்காமல்‌ 
குடிக்க ஒரு மாதிரியாக இருந்தது. 

“ஆமா, நீங்க எல்லாம்‌ தினமும்‌ ப்ரஷ்‌ 
செய்றீங்களா? என்றேன்‌. எல்லா நரியும்‌ 
ஈ என்று பல்லைக்‌ காட்டியதும்‌ கொஞ்சம்‌ 
பயமாக இருந்தது. 

“எங்களுக்கு அதற்கான அவசியம்‌ 
இல்லை விழியன்‌ சார்‌ என்றது ஒரு 


நரி. 


“இப்ப என்னை என்ன செய்றதா 
இருக்கீங்க? என்றேன்‌ கொஞ்சம்‌ 
பயத்துடன்‌. 

“இன்னும்‌ நீங்க எதுவும்‌ 


சொல்லலையே சார்‌” - நரி மேடம்‌ பேசத்‌ 
துவங்கியது. 

“என்ன சொல்லணும்‌? 

“எங்கள வெச்சு நல்லதா ஒரு கதை 
எழுதணும்‌ ' 

“அவ்ளோதான? டீல்‌” 

“கதைத்‌ தலைப்பு சொல்லுங்க” 

“சாப்பிச்சோ 

“ஏதே... என்னது அது? 

“ஒரு நரியோட பேரு” 

“அய்யோ. நல்லதா ஒரு தலைப்பு 
வையுங்க” 

“காட்டைக்‌ காப்பாற்றிய நரி” 

“க்கும்‌ 

“நரியின்‌ அன்பு 

ஒரு ஓரப்பார்வை வீசியது. 


குருத்தோலை | ஆகஸ்ட்‌ 2021 | 42 


[44 ° . 22 
கனிவான நரிக்கூட்டம்‌ 
எல்லோரும்‌ அமைதியாக இருக்கவே 


தோன்றியது. 
கேட்டா 


சரிதான்‌்போல எனத்‌ 


“டக்குன்னு இப்படிக்‌ எனக்கு 
யோசிக்க வராது. நானே நல்ல கதைய 
எழுதறேன்‌ நரி தோழர்களே என்றேன்‌. 
“இப்ப 


காணவில்லைன்னு 


என்‌ மூன்று நண்பர்களும்‌ 
தேடிட்டு 
பாங்களே, அவங்களை எப்படிச்‌ சமாளிப்‌ 
பது? 
“க்கும்‌ அதெல்லாம்‌ ஒன்னுமில்லை, அவங்க 
நீங்க 
கண்டுபிடிக்கல. அவங்க அவங்க கேமரா 
எடுத்து 
அமைதியா போய்‌ நீன்னு பாருங்க அப்புறம்‌ 


இருப்‌ 
என்று அவர்களிடமே கேட்டேன்‌. 
காணவில்லைன்னே இன்னும்‌ 
படம்‌ பிடிச்சிட்டு இருக்காங்க. 


தெரியும்‌ என்றது அதே வயதான நரி. 
குகையில்‌ இருந்து வெளியே வந்தேன்‌. 
நரிக்கூட்டத்தில்‌ இருந்து ஒரு நரி முன்னே 
வந்து “இந்த ௮ரியவகைப்‌ பழங்களை 
உங்க பசங்களுக்கு கொடுங்க என்றது. 
அந்தப்‌ பார்த்ததே 
இல்லை. பகல்‌ நேரம்‌. இரண்டு குட்டி 
நரிகள்‌ முன்னே வழி நடத்த, நான்‌ 
பின்னாடியே சென்றேன்‌. தூரத்தில்‌ நான்‌ 


பழங்களை நான்‌ 


தங்கிய மர வீட்டினைப்‌ பார்த்தேன்‌. 
திடீரென நரிகள்‌ எதையும்‌ காணவில்லை. 
சுற்றிப்‌ பார்த்துக்கொண்டே நடந்தேன்‌. 
மூவரும்‌ என்னைப்‌ பார்த்தார்கள்‌ “என்ன 
விழியன்‌... காட்டுக்குள்ள தனியாப்‌ 
போய்‌ நீறைய கதைக்‌ கருவைத்‌ 
தேர்த்திட்டீங்களா? என்று சொல்லிச்‌ 
சிரித்தார்கள்‌. 
“அடப்பாவிங்களா 


விழியனிடம்‌ இருந்து தொடர்ந்து கமத்கள்‌ 


பற, +91 90940 09092 என்ற 


வாட்சப்‌ எண்கரில்‌ தொடர்பு சிகொள்ளவும்‌. 








கான்‌ ஒரு _ 
முட்டாளுங்க 


| [| ங்க இந்தப்பட்டிணத்துக்கு புதுசுங்க. “நல்ல 05! கோயில்ல சேந்துக்கோ,  ன்னுளங்க 
ஊரு உபதேசியாரு சொல்லி அனுப்பினாருங்க. குடும்பத்த கூட்டிகிட்டு மூணு வாரமா 





வெவ்வேறு 65) கோயிலுக்கா போனேங்க. இது நாலாவது வாரம்‌; நாலாவது கோயிலுங்க. 
எங்கள “வா ன்னு கூட யாரும்‌ கூப்பிடலேங்க. சபையாருங்க அவுங்களுக்குளே 
நல்லாத்தான்‌ பேசிக்கிறாங்க. ஆனா எங்களப்‌ பாத்து சிரிக்கக்கூட மாட்டேங்கிறாங்க. 
நல்லா பாட்டெல்லாம்‌ பாடூறாங்க. எங்கிட்டே பாட்டு புத்தகமில்லே; என்‌ பக்கத்திலிருந்தவர்‌ 
புத்தகம்‌ காட்டியிருந்தா நானும்‌ பாழயிருப்பேங்க. ஐயர்‌ பிரசங்கம்‌ ரொம்ப நல்லா 
இருந்துச்சு; ஆனா பாதிதான்‌ விளங்கிச்சு; மீதி இங்கிலீசுங்க. கோயில்‌ முடிஞ்ச பிறகு 
ஐயர பாத்து தோத்திரம்‌ பண்ணி ஊருக்கு புதுசுங்கன்னு சொன்னேங்க. ““அப்படியா 
தம்பி, சந்தோஷம்‌! னு சொல்லிட்டு போயிட்டாரு. அவருக்கு என்ன அவசரமோ, 
பாவம்‌! நாங்க குடும்பமா அங்கேயே நீன்னுகீட்டிருந்தோங்க. மக்களெல்லாம்‌ கூடிக்‌ கூடி 
நீன்னு பேசினவுங்க கொஞ்சம்‌ கொஞ்சமா கலைஞ்சு போயிட்டாங்க. எங்கள யாருமே 
கண்டுக்கலேங்க. நான்‌ ஒரு முட்டாளுங்க! என்னதான்‌ கீறிஸ்தவங்களானாலும்‌ பொழைக்க 
பட்டிணம்‌ வந்தவுங்ககீட்டே குசலம்‌ பேசுவாங்கனு நாம எதீர்பார்க்கலாமுங்களா? 
ஹம்‌... அடுத்த வாரம்‌ வேறே கோயிலுக்கு போயி பாக்க வேண்டியதுதாங்க! எங்கள 
மாதீரி முட்டாளுங்க உங்க கோயிலுக்கும்‌ வருவாங்க. தயவு பண்ணி அவுங்க கிட்டே 
கொஞ்சம்‌ சிரிச்சு பேசுங்க; அவுங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. 


௪ பிஷப்‌. ஜேம்ஸ்‌ சீனிவாசன்‌. 


43 | ஆகஸ்ட்‌ 2021 | குநுத்தோனல 


ன்று அனேக மனிதர்கள்‌ 
தன்னுடைய அடையாளம்‌ 
தெரியாமல்‌ இந்தப்‌ பூமியில்‌ அலைந்து 
கொண்டிருக்கிறார்கள்‌. 

நான்‌ எதற்காகப்‌ பிறந்தேன்‌? 


ஏன்‌ இந்த பூமியில்‌ இருக்கிறேன்‌? 


எனக்கும்‌ இறைவனுக்கும்‌ என்ன 
தொடர்பு இருக்கிறது? 

இறைவன்‌ எதற்காக என்னை 
உண்டாக்கினார்‌? 


இப்படிப்பட்ட கேள்விகளைக்‌ குறித்து 
ஏதோ 
மனிதர்கள்‌ இங்கே 


சிந்திக்காமல்‌ செயல்பட்டுக்‌ 
கொண்டிருக்கின்ற 
உண்ண 


ஏராளமாய்‌ இருக்கிறார்கள்‌. 


உணவு, உடுக்க உடை, இருக்க 
இருப்பிடம்‌ இது இருந்தால்‌ போதும்‌ என்ற 
நீலையில்‌ இருக்கும்‌ மனிதர்களுடைய 
வாழ்வு இங்கு அதிகம்‌. அதே நேரத்தில்‌, 


நாம்‌ இதற்காகத்தான்‌ உண்டாக்கப்பட்ட 


1 
3 





இருக்கிறோமா என்றால்‌, இல்லை. 


இதற்கும்‌ மேலான திட்டங்கள்‌ உண்டு, 
உண்டு. 


நோக்கங்கள்‌ கடவுள்‌ 


நம்மைக்‌ இந்த பூமியில்‌ வைத்திருக்கிற 


நோக்கத்தைத்‌ அறிந்துத்துக்கொள்ள 
வேண்டியது பிரதானமானதாகும்‌. 
அதாவது “பூவோடூ சேர்ந்த நாறும்‌ 


மணக்கும்‌” எனும்‌ பழமொழி நாம்‌ 
அறிந்த ஒன்று. அதேபோல்‌ இறைவனோடு 
இணைந்தீருக்கிற, அவருடன்‌ உறவில்‌ 
திளைத்து இருக்கிற மனிதன்‌ மட்டுமே 
இந்தப்‌ பூமிக்கு இறை ஆசிர்வாதத்தைக்‌ 
முடியும்‌, 
நோக்கத்தைச்‌ செயல்படுத்த முடியும்‌. 


கொண்டுவர அவருடைய 


இறைவன்‌ தனித்து இருக்கும்படியாக 


மனிதனை உருவாக்கவில்லை. 
மனிதனை உறவுக்காகவே அவர்‌ 
உண்டாக்கினார்‌. இந்தப்‌ பூமியில்‌ 
செடி, கொடி, மரங்கள்‌, புல்‌, பூண்டு, 


பறவைகள்‌, விலங்கினங்கள்‌ யாவையும்‌ 


கடவுள்‌ உண்டாக்கினார்‌. ஆனால்‌ 
மனிதனை மட்டுமே விசேஷித்தவனாய்‌ 
தன்னைப்போலவே உண்டாக்கீனார்‌. 


ஏன்‌ மனிதனைத்‌ தன்னைப்போல்‌ 
உண்டாக்கினார்‌ என்றால்‌, மனிதனுக்கும்‌ 
ஒன்று 
படைத்த இறைவனை நாம்‌ 


அவருக்கும்‌ 
உறவு. 
நேசிக்க வேண்டும்‌ என்பதே அவரின்‌ 
முழு 
உறவுக்குள்தான்‌ 
ஜீவனே 

உருவாக்கப்பட்டது. 

ஆராதிக்க 
என்பது அவருடைய நோக்கம்‌. 


தேவையான 


விருப்பமும்‌, வாஞ்சையும்‌. 
இருக்கிறது, 


உறவாடுவதறகாகத்தான்‌ 


ஜீவன்‌ 


வேண்டும்‌ 
அந்த 
ஆராதனையின்‌ வெளிப்பாடுகள்‌ அன்பை 


வரை 


மையமாகக்‌ கொண்டதாகக்‌ காணப்பட 
வேண்டும்‌. 

முதலாவது, “இறைவன்‌ என்னை 
நேசிக்கிறார்‌, என்னை பிரமிக்கத்தக்க 
வண்ணம்‌ உண்டாக்கி இருக்கிறார்‌, 


எனக்காகவே இந்தப்‌ பூமியில்‌ சகலத்தையும்‌ 
படைத்திருக்கிறார்‌” என்கின்ற எண்ணம்‌ 


சிந்தையில்‌ எப்பொழுதும்‌ நமக்குள்‌ 


இருக்க வேண்டும்‌. அப்போதுதான்‌ 
அவர்‌ மீது நமக்கு வெறுப்பு ஏற்படாது, 
சலிப்பு ஏற்படாது. நாம்‌ ௮வரைச்‌ சரியாய்‌ 
அறிந்து, உணர்ந்து இருப்போம்‌ என்றால்‌ 


நாம்‌ நம்‌ உயிரை ஒரு பொருட்டாக 


எண்ணமாட்டோம்‌ வரே நமக்கு 
ஜீவனாய்‌ இருப்பார்‌. 
மூன்று கேள்விகளை நம்‌ முன்‌ 


நீறுத்திக்‌ கொள்வோம்‌. 

1, நான்‌ யார்‌? 

2. நான்‌ யாருடையவன்‌? 

3. எனக்கும்‌ இறைவனுக்கும்‌ என்ன 
உறவு? 


இந்தக்‌ கேள்விகளுக்குத்‌ தெளிவான 
அறிந்து 
என்றால்‌ நீச்சயம்‌ நம்முடைய வாழ்வு 


பதிலை நாம்‌ இருப்போம்‌ 
செழிக்கும்‌. நம்முடைய அடையாளத்தை 
நாம்‌ சரியாய்‌ அ௮றிந்துகொள்ளும்பொழுது 
மட்டுமே நம்‌ செயல்பாடுகள்‌ சரியாய்‌ 
இருக்கும்‌, வாழ்வு மகிழ்ச்சியைத்‌ தரும்‌. 
இறைவன்‌ 
யாவையும்‌ ஒரு நோக்கத்தோடு ஒரு 
தீட்டத்தோடுதான்‌ படைத்திருக்கீறார்‌. 
அவை அதைச்‌ சரியாய்‌ செய்துகொண்டு 


செடி, கொடி, மரங்கள்‌ 


இருக்கின்றன. 
மட்டுமே 
அவர்‌ 


மனிதர்களாகீய நாம்‌ 
நம்முடைய 

வைத்தீருக்கிற 

செய்ய 


வாழ்க்கையில்‌ 
திட்டங்களைச்‌ 
சரியாய்ச்‌ இயலுவதில்லை. 
காரணம்‌, நமக்கும்‌ அவருக்கும்‌ சரியான 
உறவு 
சரிசெய்ய வேண்டும்‌. 


இல்லாமையே. இதனைச்‌ 
அதற்காக நாம்‌ 
ஒன்றும்‌ பிரயாசப்பட வேண்டியதில்லை. 
அவரே எல்லாம்‌ செய்து முடித்துவிட்டார்‌. 
அவர்மீது நாம்‌ அன்புகூர வேண்டும்‌. 
வரை நாம்‌ 


உறுதியாக நம்ப 


வேண்டும்‌, அவ்வளவுதான்‌. மலையை 
முறிக்க 
எதையும்‌ வீழ்த்த வேண்டியதுமில்லை. 


வேண்டியதில்லை, வெட்டி 
அவரை அறிகிற அறிவில்‌ வளரும்போது 
மட்டும்தான்‌ நம்மை நாம்‌ யார்‌ என்று 
அறிந்துகொண்டு முடியும்‌. 
அவரின்‌ அன்பின்‌ திட்டத்தை இந்தப்‌ 
பூமியில்‌ நீறைவேற்ற முடியும்‌. 

சரி, அடுத்ததாக இறைவன்‌ விரும்பும்‌ 
மூன்று 
என்பதைத்‌ தெரிந்துகொள்வோம்‌. 


செயல்பட 


காரியங்கள்‌ என்னென்ன 
1. இறைவனை நேசித்தல்‌ 
இறைவன்‌ நம்மை நேசித்தபடியினால்‌ 
தான்‌ நம்மை அழகாய்‌ உண்டாக்கி 
நமக்குத்‌ 


45 | ஆகஸ்ட்‌ 2021 | குநுத்தோனல 


இருக்கிறார்‌, தேவையான 





வை 


யாவற்றையும்‌ இந்தப்‌ 





பூமியில்‌ உண்டாக்கி இருக்கிறார்‌, இறைவன்‌ நமக்கு ஒரு 
தகப்பனாய்‌ ,ஒரு சினேகிதனாய்‌, எல்லாவற்றுக்கும்‌ எல்லாமுமாய்‌ இருக்கிறார்‌. 
அவருடைய அன்பு தியாக அன்பு, நமக்காக எதையும்‌ இழக்கத்‌ துணிந்த அன்பு. 
பூமியில்‌ எல்லோருடைய அன்பையும்‌ நம்மால்‌ கணக்கீட்டு சொல்லிவிட முடியும்‌. ஆனால்‌ 
அவருடைய அன்பை நம்மால்‌ கணக்கிட முடியாது அவ்வளவாய்‌ நம்மை நேசிக்கிறார்‌. 
காதல்‌ பறவைகள்‌ “லவ்‌ பேர்ட்ஸ்‌” என்று சொல்கிறோமே அந்தப்‌ பறவைகள்கூட ஒரு 
பறவை மரித்துவிட்டால்‌ இன்னொரு பறவை உயிர்‌ வாழாதாம்‌. அதற்குள்‌ அவ்வளவு 
அன்பை வைத்த இறைவன்‌ உங்களுக்குள்ளும்‌ எனக்குள்ளும்‌ எவ்வளவு அன்பு 
வைத்திருப்பார்‌ என்று சற்று நாம்‌ சிந்தித்துப்‌ பார்க்க வேண்டும்‌. அவருடைய அன்பின்‌ 
ஆழத்தையும்‌, நீளத்தையும்‌, அகலத்தையும்‌ எந்த மனிதனாலும்‌ கணக்கிட இயலாது 
அவ்வளவு பெரிதான அன்பு. அவர்‌ அன்பின்‌ இறைவன்‌. அவர்‌ அன்பாகவே இருக்கிறார்‌ 
அவருடைய அன்புதான்‌ நம்மை வாழ வைக்கிறது. அந்த அன்புக்குள்தான்‌ ஜீவன்‌ 
இருக்கிறது, மன்னிக்கிற தன்மை இருக்கிறது, ஆசீர்வாதம்‌, பாதுகாப்பு இருக்கிறது. 
இறைவனை நாம்‌ நேசித்தாலும்‌ நேசிக்காவிட்டாலும்‌ அவருடைய அன்பு மாறாதது. 
அவர்‌ பாரபட்சம்‌ இல்லாதவர்‌. அவரை அறிகிற அறிவில்‌ வளரும்பொழுது நம்மால்‌ 
நேசிக்காமல்‌ இருக்க முடியாது, கடவுள்‌ மதம்‌ சார்ந்தவரல்ல எல்லோருக்கும்‌ உரியவர்‌. 
௨. நம்மை நேசிக்க வேண்டும்‌ 

என்னைப்‌ படைத்த இறைவன்‌ தன்னைப்போலவே உண்டாக்கி இருக்கிறார்‌ என்பதை 
முதலாவது நாம்‌ சிந்திக்க வேண்டும்‌. என்னுடைய சரீரத்தின்‌ ஒவ்வொரு உறுப்பும்‌ 
விலையேறப்பெற்றது, நான்‌ விசேஷித்தவன்‌, எனக்குள்‌ திறமைகள்‌ கொடுத்திருக்கிறார்‌, 
பேச, படிக்க, பாட, ஆட இப்படிப்‌ பல திறன்கள்‌ இறைவனை எனக்குள்‌ வைத்திருக்கிறார்‌. 
என்னை இந்தப்‌ பூமிக்கு உப்பாக, உலகத்துக்கு வெளிச்சமாகப்‌ படைத்தீருக்கிறார்‌. 
என்னை அவருக்கு மகனாக, மகளாக படத்தீருக்கீறார்‌. அவர்‌ எப்பொழுதும்‌ 


எனக்குள்ளே தங்குகிறவராக என்னைக்‌ கோயிலாகப்‌ படைத்தீருக்கீறார்‌. இப்படியாக 


குருத்தோலை | ஆகஸ்ட்‌ 2021 | 46 


1 


சிட்‌ 


நம்மைக்‌ குறித்து ஒரு உயர்வான நோக்கம்‌ நமக்குக்‌ காணப்படவேண்டும்‌. உயர்வான 





| 
| 


சிந்தனை காணப்படவேண்டும்‌. அவர்‌ உயர்ந்த நோக்கத்தோடு, உயர்ந்த திட்டத்தோடு 
என்னை உண்டாக்கி இருக்கிறார்‌. ஆகவே, அவர்மீது நான்‌ அன்பு செலுத்துவேன்‌, 
அவர்‌ மீது நான்‌ அக்கறை கொள்வேன்‌, எப்பொழுதும்‌ அவரோடு உறவில்‌ இருப்பேன்‌ 
என உறுதி கொள்வோம்‌. அப்பொழுது ௮வர்‌ சிந்தையில்தான்‌ நம்‌ ஜீவனே இருக்கும்‌ 
எனும்‌ நீலை ஏற்பட்டு விடும்‌. 
3. பிறரை நேசிக்க வேணடும்‌ 

“சட்டியில்‌ இருந்தால்தான்‌ அகப்பைக்கு வரும்‌” எனும்‌ பழமொழி நாம்‌ 
அறிந்த ஒன்று. ஆகவே என்னை நான்‌ நேசிக்கவிட்டால்‌ பிறனை எப்படி நேசிக்க 
முடியும்‌? “அகத்தின்‌ அழகு முகத்தில்‌ தெரியும்‌” என்பார்கள்‌. ஆகவே என்னுடைய 
உள்ளான மனதிற்குள்‌ வெறுப்பு,சலிப்பு இருந்தால்‌ பிறருக்கு நான்‌ கொடுப்பது 
அதுவாகத்தான்‌ இருக்கும்‌. என்‌ உள்ளம்‌ அலங்கோலமாக இருக்கும்‌ என்றால்‌ என்‌ 
வார்த்தைகளில்‌ அலங்காரம்‌ இருக்காது, அன்பு இருக்காது. ஆகவே, என்‌ உள்ளம்‌ 
எப்படியோ அப்படித்தான்‌ என்‌ இல்லமும்‌. ஆகவே உள்ளமாகிய அகப்பையில்‌ நான்‌ 
நீரப்ப வேண்டியது என்னவென்றால்‌ இறைவனுடைய அன்பு. இறைவனை நான்‌ 
நேசிக்கும்போது அவரின்‌ அன்பின்‌ அருவி எனக்குள்‌ ஒரு சந்தோஷத்தைக்‌ கொடுத்து 
அதன்‌ மூலமாய்‌ பிறருக்கும்‌ அந்த சந்தோஷம்‌ ஒரு நதியாகக்‌ கடந்து செல்லும்‌. 
அது பிறருக்கும்‌ ஜீவனைக்‌ கொடுக்கும்‌ நற்செய்தியாக மாறும்‌. ஆகவே, முதலாவது 
இறைவனை நேசிக்க வேண்டும்‌, அந்த நேசிப்பில்‌ களிகூர்ந்து, நான்‌ மகிழ்ச்சியில்‌ 
திளைக்கும்பொழுது பிறரையும்‌ நேசிப்பேன்‌. 

நான்‌ சிந்தையில்‌ வைக்க வேண்டியது, இறைவனை முதலாவது நேசிக்க வேண்டும்‌. 
இரண்டாவது, என்னை நான்‌ நேசிக்க வேண்டும்‌. மூன்றாவது, பிறரை நேசிக்க 
வேண்டும்‌. இதற்குமேல்‌ இந்தப்‌ பூமியில்‌ ஒன்றுமில்லை. இதுவே போதுமானது. 


சிந்திப்போம்‌! செயல்படுவோம்‌!! நம்‌ மனதையும்‌ பூமியையும்‌ சொர்க்கமயமாக்குவோம்‌!! 





விமுங்க்‌ s 
பாக்கிய 1. 





ன்றைய உலகில்‌ எல்லோரிடமும்‌ உள்ள ஒரு ௮லர்ஜி நோய்‌ அவசரம்‌. அவசரம்‌, 
மனிதனின்‌ வேகத்தை அதிகரிக்க செய்கிறது. நீதானமற்ற வேகம்‌ ஆபத்தில்‌ 
முடிகீறது. காலையில்‌ பல்‌ துலக்குவதில்‌ ஆரம்பிக்கும்‌ ௮வசரம்‌. இரவு தூங்கும்வரை 
தொடர்கிறது. அவசர அவசரமாக ஒரு வேலையைச்‌ செய்து முடித்தால்‌ ௮தை 5s௱aர 
௦ என்று நீனைத்துக்‌ கொள்கின்றோம்‌. ஆனால்‌ அது எல்லா வேளையிலும்‌ சரியாக 
இருக்காது. 
நான்கு புறமும்‌ சாலைகள்‌ உள்ள ஒரு மையப்‌ பகுதி அது. வாகனங்கள்‌ எந்த பாதிப்பும்‌ 
இல்லாமல்‌ செல்வதற்கு ஏதோ 2 பக்கம்‌ உள்ள வாகனங்கள்‌ வெள்ளை கோட்டிற்கு 
பின்னால்‌ ஒரு 90 மணி துளிகள்‌ (1544௦ 8/௮) தவம்‌ செய்ய வேண்டும்‌. நானும்‌ 
அந்தத்‌ தவத்தில்‌ ஒரு பங்கேற்பாளனாய்‌ நீன்று கொண்டிருந்தேன்‌. அந்த 90 860 கூட 
தங்கள்‌ தொல்லைபேசியைப்‌ பிரிந்திருக்க முடியாத சில 26/05 ஒருபுறம்‌. 30...20... 
என்று எண்கள்‌ குறைய தவத்தைக்‌ களைக்கத்‌ தயாரானோம்‌. “நின்றது போதும்‌ செல்‌” 
என்றது பச்சை விளக்கு. கண்‌ இமைக்கும்‌ நேரத்தில்‌ காத்திருக்க வேண்டிய திசையில்‌ 
இருந்து ஒரு 2 சக்கர வாகனம்‌ சீறிப்‌ பாய்ந்தது. இது ஒரு அசாதாரண சூழல்‌ 
என்று புரிந்துகாண்டேன்‌. தவறைப்‌ பாதி வழியில்‌ புரிந்து கொண்டு என்ன லாபம்‌? 
வேகத்தைக்‌ கட்டுப்படுத்த முடியாத அந்த வாலிபனின்‌ இரண்டு சக்கர வாகனதத்தின்‌ 
ராeகள்‌ 1௦806 கிழிப்பதுபோல்‌ சத்தமிட எங்கள்‌ பக்கத்தில்‌ இருந்து சென்ற சோன்‌ driver 
தன்‌ முழு பெலன்‌ கொண்டூ break ஐ அழுத்தினார்‌. எனினும்‌ ஒரு சின்ன ஊடல்‌. நீலை 
(வழி) தவறிய அந்த வாலிபன்‌ ஒரு 100 மீ 3050ல்‌ கொஞ்சம்‌ 8/0 பழகினான்‌. 
நல்ல வேளையாக மிக மிக சிறு காயங்களோடூ உயிர்‌ தப்பினான்‌. ஆனால்‌, அவன்‌ 
வாகனத்தற்கு நீச்சயம்‌ பேரிட்ச பழங்கள்‌ கிடைத்து விடும்‌ என்று போல்தான்‌ இருந்தது 
அதன்‌ வடிவம்‌. வேகமாக இறங்கிய அந்த காரின்‌ ரஸா *₹60* விழுந்தத பாத்தியா? 
இல்லையாடா? என்றார்‌. சில தணிக்கை செய்யப்பட்ட வார்த்தைகளும்‌ அதன்‌ பின்‌ 


வந்தது. கூட்டங்கள்‌ களைந்து புறப்பட்ட பின்‌ சற்று சிந்தீத்தேன்‌. எது இந்த வாலிபனை 


அப்படி வாகனத்தை இயக்க வைத்தது, அவனுடைய கணக்கு Red 810௮ விழுந்தாலும்‌, 
அந்தப்‌ பக்கம்‌ இருந்து வாகனங்கள்‌ வரும்முன்‌ நான்‌ கடந்துவிடுவேன்‌, அல்லது 
நான்‌ வருவதைப்‌ பார்த்து நீன்று வருவார்கள்‌ என்று நீனைத்திருப்பான்‌. ஆனால்‌ 
அந்த கணக்கு தவறாய்‌ முடிந்தது. ஒருவேளை இந்தச்‌ சூழல்‌ சற்று வித்தியாசமாய்‌ 
முடிந்தது என்றால்‌? நம்முடைய வாழ்க்கையிலும்‌ நம்‌ தேவன்‌ சில காரியங்களுக்கு 
“60 signal* கொடுத்துவிட்டால்‌ நீச்சயம்‌ நீன்று கொள்ளுங்கள்‌ அல்லது நீறுத்திவிடூங்கள்‌. 
“இல்லை, நான்‌ சமாளித்துவிடுவேன்‌, சாதித்துவிடுவேன்‌ என்று வீர வசனங்களைப்‌ 
பேசி அதை மீறும்போது தோல்விகள்‌, இழப்புகளைச்‌ சந்திக்கத்தான்‌ வேண்டும்‌. Red 
100௮ நம்மைப்‌ பயப்படுத்த ௮ல்ல, நாம்‌ கவனமாக செல்வதற்கே. 
உங்க [!/*7௨ ல Red விழுந்தத பாத்திங்களா? 

பேசுகிறவருக்கு நீங்கள்‌ செவிகொடுக்கமாட்டோவான்று விலகாதபடி எச்சரிக்கை 

யாயிருங்கன்‌; ஏனெனில்‌, பூமியிலே பேசினவருக்குச்‌ செவிகொடுக்க 

மாட்போவன்று விலகினவர்கள்‌ தப்பிப்போகாமலிருக்க, பரலோகத்திலிருந்து 


பேசுகிறவரை நாம்‌ விட்டூவிலகினால்‌ எப்பாஓத்‌ தப்பிப்போவேோம்‌? 
sus 





5897722227 BY LND BLY LITE. 


இனி குழந்தைகள்‌ அனைவரும்‌ 0ா॥iாe Class புதிய பாடத்திட்டத்தில்‌ புதிய கற்பித்தல்‌ 
முறைகளுக்காக 5௱aா்‌ phones பயன்பாடும்‌, cam scanner, Diksa, Mx Video player, Es file 
manager போன்ற Android Apps, You Tube-யும்‌ பயன்படுத்த தேவையும்‌ வரலாம்‌. 

அவ்வாறு பயன்படுத்தும்போது அடிக்கடி இடையிடையே சில முகம்‌ சுளிக்கும்‌ 
விளம்பரங்களும்‌ வரலாம்‌. 
எனவே முனனெச்சரிககையாக Phone-ல்‌ செய்ய வேண்டியது : 

Play store சென்று Settings-ஸ ‘Parent control’ option-a on செய்யவும்‌. 

அதன்‌ கீழே உள்ள “App an Games’ கிளிக்‌ செய்து 124”ல்‌ டிக்‌ செய்யவும்‌. 

ய்‌ ஆ அடுத்ததாக “ஈர௱5'ஐ கிளிக்‌ செய்து ப என்பதை டிக்‌ 


செய்யவும்‌. 






டை / அதேயோல்‌ 
YOU TUBE’ settings --> GENERAL--> 
சீ Restriction mode --> On செய்யவும்‌. 

இப்போது, நம்‌ குழந்தைகளின்‌ 5௱aா 0௦16-ல்‌, 
தேவையற்ற விளம்பரம்‌ மற்றும்‌ '/106௦ குறுக்கிடாமல்‌ 
பயன்படுத்துவதற்குப்‌ பாதுகாப்பானதாக இருக்கும்‌. 


49 | ஆகஸ்ட்‌ 2021 | குருத்தோலை 


ன்னொரு காலத்தில்‌ பன்றிக்குட்டி 
ப! ஒன்று தன்‌ தாய்‌ பேச்சையோ, 
சகோதர - சகோதரிகள்‌ பேச்சையோ 
கேளாமல்‌ “சுய இஷ்ட ஜீவிதம்‌" செய்து 
வந்தது. ஒருமுறை அது காட்டினருகில்‌ 
வரை சென்றதால்‌ [2211/22121191(1::1:216:121 
தடாகத்தில்‌ 
தண்ணீரை 


அங்கு இருந்த தண்ணீர்‌ 
நீர்‌ பருகச்‌ 
அருந்திக்கொண்டிருந்த அந்நேரம்‌ பார்த்து 
கொழுத்த புலியொன்று ஒரு மானை 


சென்றது. 


வேட்டையாடி நன்றாக வயிறு புடைக்க 
உண்ட மயக்கத்தில்‌ அதே தண்ணீர்‌ 
தடாகத்திறகு வரவும்‌, பன்றிக்குட்டி 
நடூநடூங்கிப்‌ போனது. ஆனாலும்‌ அதனை 
வெளியே காண்பிக்காமல்‌ இருக்கையில்‌, 
“தண்ணீரண்டை வந்தும்‌ நீர்‌ அருந்தாமல்‌ 
புலி தன்‌ நடையை கட்டியது . இதனைக்‌ 
கண்ட பன்றிக்குட்டி, “ஆஹா, நம்மைக்‌ 


கண்டு இந்தப்‌ புலி பயந்தே போனது, இனி 


அந்தப்‌ புலியை நாம்‌ துரத்தலாம்‌ என்று 


எண்ணியவாறு புலியின்‌ பின்னே ஓடியது. 
இதனைக்‌ கண்ட புலி நீன்று, அந்தத்‌ 
துர்நாற்றம்‌ பிடித்த 
பார்த்து முகம்‌ சுழித்துவிட்டு, 


பன்றிக்குட்டியைப்‌ 
(14 


எனன 





சமாச்சாரம்‌? என்று வினவியது. அதற்கு 


பன்றிக்குட்டி “வா, நாம்‌ இருவரும்‌ 


சண்டை இடலாம்‌, யார்‌ பலசாலி என்று 
என்றது. 
தர்ம சங்கடமாகீவிட்டது. துர்நாற்றத்தைச்‌ 
இயலாதது ஒருபுறம்‌, 
மயக்கம்‌ இன்னொரு புறம்‌ எனத்‌ தவித்த 


பார்த்து விடலாம்‌” புலிக்கு 


சகீக்க உண்ட 
புலி, நீலைமையைச்‌ சமாளிக்க வேண்டி 


“இன்று வேண்டாம்‌, 


நாளைக்குச்‌ 


சண்டையிட்டுக்‌ கொள்ளலாம்‌” என்று 
கூறவே, பன்றிக்குட்டி “சரி என்று கூறி 
வீடு திரும்ப நடையைக்‌ கட்டியது. 

வீடு திரும்பும்‌ வழியில்‌, ஆயிரம்‌ 
கற்பனைகள்‌ பன்றிக்குட்டியின்‌ மனத்தீரை 
யில்‌ ஓட ஆரம்பித்தது. 
நாம்தான்‌ பலசாலி, தனியே புலியோடு 


“உலகிலேயே 
சண்டையிட்டு ஜெயிக்கப்‌ போகீறோம்‌, 
நம்மைக்‌ கண்டூ ௮ம்மாம்பெரிய புலி பேசாம 
திரும்பியது, நமது 
இயலாததினால்‌ 


சவாலைச்‌ சந்திக்க 
பதுங்குகிறது! 
எண்ணங்களால்‌  நீறைந்து 
எப்படியோ இருட்டூவதற்குமுன்‌ பத்திரமாகத்‌ 
தன்‌ இனத்தார்‌ மற்றும்‌ குடும்பத்தினர்‌ 
வசித்த பகுதிக்கு வந்து வானளாவும்‌ 
விண்ணாளம்‌ பேசி கலைத்தது. கதையை 


எப்படி 


போன்ற 


உச்சு கொட்டிக்‌ கேட்டு கொண்டிருந்த பன்றி 
கூட்டத்தினுள்‌ இருந்த ஒரு முதிர்ந்த 
பன்றிக்கும்‌, தாய்‌ பன்றிக்கும்‌ மாத்தீரமே 
வரவிருக்கும்‌ ஆபத்தை உணரும்‌ தன்மை 
உண்டாகியது. “அடடே, இப்பாழுது 
முழு இனமும்‌ பாதுகாக்கப்படவேண்டூமே! 
ஆகையால்‌ பதுங்கிய புலியிடம்‌ சவாலிட்டது 
விபரீதத்தை கொண்டு வருமே!' என்று 
தாய்‌ பன்றியும்‌, முதிர்ந்த பன்றியும்‌ இந்தப்‌ 
பன்றிக்குட்டிக்கு 
வைத்தது. விபரீதத்தைப்‌ புரிந்துகொண்ட 
பன்றிக்குட்டி, அதிலிருந்து தப்பித்துக்‌ 
கொள்ள ஆலோசனை கேட்டது. 


இரகசியமாகப்‌ புரிய 


சுவாரஸ்யமான ஆலோசனை வழங்கப்‌ 
பட்ட, “சமயத்திற்கு ஏற்றவாறு நீ தான்‌ 
புத்திசாலித்தனமாக புலியிடமிருந்து தப்பித்து, 
வெற்றிவாகை கூடியவிதத்தில்‌ வீடு திரும்ப 
வேண்டும்‌, சொல்‌ பேச்சு கேளாமல்‌, 
சுற்றியதற்கு உனக்கு 
இதுவும்‌ வேண்டும்‌ இன்னமும்‌ வேண்டும்‌! 


தன்னந்தனியே 


என்று பாச கண்டிப்பு காட்டியது இரு 
பன்றிகள்‌. (தாய்‌ பன்றி, மற்றும்‌ முதிர்ந்த 
பன்றி) அதிலே பன்றிக்குட்டிக்கு அறிவும்‌, 
திருப்தியும்‌ ஏற்பட்டதால்‌, இரவு நிம்மதியாக 
உறங்கியது பன்றிக்குட்டி. 
மறுநாள்‌ காலை எழுந்து குளித்து ஆயத்த 
மாகி, தன்‌ இனத்தாரிடமெல்லாம்‌ கூறிவிட்டு 
புலியோடூ மல்லுக்கட்ட வீராப்புடன்‌ புறப்பட்டுச்‌ 
சென்றது. அப்படியே காட்டினருகில்‌ சென்ற 
போது தனக்குத்‌ தன்‌ தாயும்‌, மூத்த 
பன்றியாரும்‌ கொடுத்திருந்த ஆலோசனை 
அங்கு ஓடிய ஒரு 
புரண்டு, உருண்டு, 
ஆசுவாசமாகப்‌ படுத்திருந்து, கெம்பீரத்தோடு 
காட்டினுள்‌ சென்றது. காட்டின்‌ விலங்கு 
களெல்லாம்‌ இந்தப்‌ 
கூட்டங்கூடியிருந்தனர்‌. தூரத்திலே அந்நேரம்‌ 
புலியும்‌ வீர நடை போட்டு இதனண்டை 
வந்ததுதான்‌ தாமதம்‌, துர்நாற்றத்தீனால்‌ 
குமட்டல்‌ எடுத்தது புலிக்கு. எரிச்சல்‌ மிகுதி 


படியே நன்றாக 


சாக்கடையில்‌ 


போரைக்‌ காண 


யால்‌ “நீ இங்கிருந்து ஓடுகிறாயா? இல்லை, 
நான்‌ இங்கிருந்து ஓடிவிடவா?' என்று உறுமி 
யது கோபக்கார புலி. அதற்குப்‌ பன்றிக்குட்டி, 
“நான்‌ எதற்கு ஓடுவேன்‌? இல்லை, ஓட 
வேண்டும்‌? நீயே ஓடிக்கொள்‌ என்று சொல்லிக்‌ 
கொண்டே, இன்னும்‌ சற்று புலியினருகில்‌ 
சென்றது. துர்நாற்றத்தினால்‌ செயலற்றுப்‌ 
போன புலி ஓடியே போய்விட்டது. 

இந்தச்‌ சம்பவத்திற்குப்‌ பின்‌ பன்றிக்குட்டி 
அங்கு நிற்குமா என்ன? “தப்பித்தோம்‌, 


பிழைத்தோம்‌” 








அ ஆவ்‌ 


என்று பின்னங்கால்‌ 


பிடரியில்‌ பட்டு மூச்சிரைக்க ஓட்டம்பிடித்த 
பன்றிக்குட்டி, வீட்டில்‌ வந்து, ஒன்றும்‌ 
“இனி 
சொல்‌ பேச்சு கேட்டு நடப்பேன்‌, இஷ்டத்திற்கு 
சுற்ற 
ஏதொன்றையாகிலும்‌ 


முடியாமல்‌, படுத்துக்கொண்டே, 


ஊர்‌ மாட்டேன்‌, நானாகவே 
கற்பனையாக 
யோசித்துக்கொண்டூ பிறரோடு வம்பிழுக்க 
மாட்டேன்‌, கூட்டமாக 
இருந்து 
மாட்டேன்‌ என்று முணுமுணுத்தவாறே, 
புதிய தீர்மானத்தோடு புதிய வாழ்வை 


மறுநாளில்‌ இருந்து வாழ ஆரம்பித்ததாம்‌. 


கூட்டத்தோடு 


சாதிப்பேன்‌, தனித்தியங்க 


நம்மை வழிநடத்துவோரின்‌ ௮றிவுரை 
மற்றும்‌ தெய்வ ஞானம்‌ மட்டுமே நமது 
ஆபத்தீல்‌ நமக்குக்‌ கைகொடுக்கும்‌. அந்தத்‌ 
தெய்வ ஞானத்தை நாம்‌ பரிசுத்த வேதாக 
மத்தைத்‌ தீனந்தோறும்‌ வாசித்து, ஆண்ட 
ஜெபித்து, பெற்றுக்கொண்டு, 
நடைமுறையில்‌ அதனை அப்பியாசித்‌ 


வரிடம்‌ 


தோமானால்‌ மட்டுமே, முட்டாள்த்தனமாக 
நாமாகவே சென்று ஒரூ சிக்கலில்‌ மாட்டி 
யிருந்தோமானாலும்‌, பிறரிடம்‌(தெய்வ 
பக்தி, வேதாகம நம்பிக்கை உள்ளோரிடம்‌ 
மாத்திரம்‌) நல்லாலோசனை கேட்டு அதன்படி 
நடந்தோமானால்‌, ஆபத்து நாளில்‌ அவர்‌ 
நமக்குத்‌ துணை நீன்று நம்மை விடுவித்து 

வழிநடத்துவார்‌. 
நல்‌ யோசனை செய்து யுத்தம்‌ பண்ணு. 
(நுதி 20:18; 24:6) என்று ஞானம்‌ ௯ப்பிட்டூ 

சொல்லுகிறது. 
வ்ங்ங 


51 | ஆகஸ்ட்‌ 2021 | குரநுத்தோனல 





இந்த பத்து லட்ச ரூபாயை 
த்‌ இம வெச்சுக்கப்பா. இதை 
வெச்சு நீறைய பிளான்‌ பண்ணீியிருக்‌ 
கேன்‌ என்று நீங்கள்‌ உங்கள்‌ நண்பரிடம்‌ 
ஒரு பெட்டியைக்‌ கொடுக்கிறீர்கள்‌. உங்கள்‌ 
நண்பர்‌ கொஞ்ச நாளிலேயே உங்களை 
மறந்து விட்டு பணத்தை இஷ்டம்போல 
செலவழித்துத்‌ தீர்க்கிறார்‌ என வைத்துக்‌ 
கொள்ளுங்கள்‌. அந்த நபர்‌ குற்றவாளியா 
இல்லையா? அவர்‌ நம்பிக்கை துரோகியா 
இல்லையா? “உன்னை ஒரூ குறிப்பிட்ட 
நோக்கத்தோடு படைத்திருக்கிறேன்‌. என்னை 
பற்றிக்‌ கொள்‌. என்‌ கட்டளைகளைக்‌ கைக்‌ 
கொண்டு வாழ்‌” என்கீறார்‌ கடவுள்‌. அதை 
௮லட்சியப்படுத்திவிட்டு அவர்‌ தந்த உயிரை 
அழித்து விடுவது குற்றமா இல்லையா? 
தற்கொலை என்பது ஏதோ அங்கொன்றும்‌ 
இங்கொன்றும்‌ நடப்பதல்ல. உலகஅளவில்‌ 
ஒவ்வொரு நாற்பது வினாடிக்கும்‌ ஒரு நபர்‌ 
தற்கொலை செய்து கொள்கீறார்‌. 2012ம்‌ 
ஆண்டையகணக்குப்படி உலகிலேயே தற்‌ 
கொலையில்‌ முன்னணியில்‌ இருக்கும்‌ 
நாட எனும்‌ அவப்பெயர்‌ இந்தியாவுக்குக்‌ 


குருத்தோலை | ஆகஸ்ட்‌ 2021 | 52 





கிடைத்திருக்கிறது. இரண்டரை லட்சம்‌ 
இந்தியர்கள்‌ 2012ம்‌ ஆண்டில்‌ மட்டும்‌ 
தற்கொலை செய்தீருக்கிறார்கள்‌. எதில்‌ 
வருகிறதோ இல்லையோ தற்கொலையின்‌ 
டாப்‌ 3 பட்டியலில்‌ தமிழ்நாடு எப்போதும்‌ 
வந்து விடுகிறது. உலக௮ளைவில்‌ ஆண்டுக்கு 
சுமார்‌ பத்து இலட்சம்‌ பேர்‌ தற்கொலை செய்து 
கொள்வதாய்‌ உலக நலவாழ்வு நீறுவனம்‌ 
சொல்கின்றது. அதில்‌ 75 சதவீதம்‌ பேர்‌ 
மத்தியதர, 
இருக்கின்றமக்கள்தான்‌. 15 வயதுக்கும்‌ 29 


அல்லது வறுமைக்கோட்டில்‌ 


வயதுக்கும்‌ இடைப்பட்டவர்கள்தான்‌ மிக 
அதிக அளவில்‌ 


கொள்கின்றனர்‌ எனும்‌ தகவல்‌ உண்மை 


தற்கொலை செய்து 
யிலேயே பதறடிக்கிறது. தற்கொலைக்கான 
காரணங்களில்‌ மன அழுத்தம்‌ முதலாவது 
இடத்தைப்‌ பிடிக்கிறது. பல்வேறு காரணங்‌ 
களுக்காக இந்த மன அழுத்தம்‌ வரலாம்‌. 
நீராகரிப்பு, தோல்வி, 


பொறாமை, எரிச்சல்‌ என எதுவாகவும்‌ 


அவமானம்‌, 


இருக்கலாம்‌. ஆனால்‌ சர்வதேச அளவில்‌ 


முதல்‌ 
இருக்கீறது. இரண்டாவது 


இதுதான்‌ தற்கொலைக்கான 


காரணமாக 


காரணம்‌ நம்பிக்கை இழப்பது. தொட்ட 
தெல்லாம்‌ தோல்வி. “உப்பு விக்கபோனா 
மழை பெய்யுது, பஞ்சு விக்கபோனா 
காத்தடிக்குது" 
கட்டத்தில்‌ 


என புலம்புபவர்கள்‌ ஒரூ 


[3 2 
போதுமடா சாமி 


முடித்துக்‌ 
பயம்‌ 


என 
வாபூக்கையை கொள்ள 
நினைக்கின்றனர்‌. இன்னொரு 
முக்கியமான காரணம்‌. வாழ்க்கையைக்‌ 
குறித்த பயம்‌. பிற சக்திகளைக்‌ குறித்த 
பயம்‌. நோயைக்‌ குறித்த 
எதீரிகளைக்‌ குறித்த பயம்‌. 

குறித்த பயம்‌. தண்டனை குறித்த பயம்‌ 
என ஏதோ ஒரு பயம்‌ தற்கொலைக்குத்‌ 


பயம்‌. 


எதீர்காலம்‌ 


தூண்டுவது பொதுவான காரணங்களில்‌ 
ஒன்று. 
தற்கொலை 


பதின்‌ வயதுகளில்‌ நடக்கின்ற 
முயற்சிகள்‌ பெரும்பாலும்‌ 


“ஒரு 
என்பதே பெரும்‌ 


முட்டாள்த்தனமானவை. பாடம்‌ 
கத்துக்கொடுக்கணும்‌ “ 
பாலான மனதுக்குள்‌ நுழையும்‌ சிந்தனை. 
பெற்றோருக்கு, காதலர்க்கு, நண்பர்களுக்கு, 
உறவினர்க்கு ஒருவருக்கு 
நினைத்துக்‌ 
கொண்டு தற்கொலை செய்து கொள்கீன்‌ 


எனயாரோ 
வலியைக்‌ கொடுப்பதாய்‌ 
றனர்‌. 
இருந்தாலும்‌ 
ஒன்றுதான்‌. நம்மையெல்லாம்‌ படைத்துக்‌ 


காரணங்கள்‌ நூற்றுக்‌ கணக்கில்‌ 


அடிப்படை விஷயம்‌ 


காக்கும்‌ இறைவன்‌ நம்மைக்‌ கவனிக்கிறார்‌ 


என்பதை மறந்து போதல்‌. தாயின்‌ 
கருவில்‌ உருவாகும்‌ முன்பே நம்மைக்‌ 
கண்டதேவன்‌ நமது இந்தச்‌ சிக்கலில்‌ 


இருந்தும்‌ விடுபட உதவுவார்‌ என்பதை 
மறந்து போதல்‌. உன்னைத்‌ தொடூவோன்‌ 


என்‌ கண்மணியைத்‌ தொடுகீறான்‌ என்று 


சொன்னதேவன்‌ நம்மீது அத்தஅன்பு 
கொண்டருக்கீறார்‌ என்பதை மறந்து 
போதல்‌. பத்து கட்டளைகளைப்‌ பற்றித்‌ 


தெரியாத கிறிஸ்தவர்கள்‌ இருக்க 


முடியாது. “கொலை செய்யாதிருப்பாயாக”்‌ 





என்பதும்‌ அதில்‌ ஒரு கட்டளை என்பதை 


யாவரும்‌ அறிவோம்‌. சக மனிதனைக்‌ 


கொலை செய்வது பெரும்‌ பாவம்‌. 
அதேபோல சுய மனிதனை, அதாவது 
தன்னைக்‌ கொலை செய்வதும்‌ பாவமே. 
அதனால்தான்‌ அதைத்‌ தற்‌ கொலை 


எனப்‌ பெயரிட்டு அழைக்கிறோம்‌. இன்னும்‌ 


க 6 க க 92 
சொல்லப்போனால்‌ “அடுத்தவனை 
கொலை செய்யாதீருப்பாயாக என 
கட்டளை சொல்லவில்லை, “கொலை 


செய்யாதிருப்பாயாக என பல பொருள்படக்‌ 
கூறுகிறது 
இறைவன்‌ கொடுத்த உயிரை முடித்துக்‌ 


எனலாம்‌. சுருக்கமாக, 
கொள்வது என்பது இறைவனுக்கு எதீரான 
செயல்‌. எனவேதான்‌ அது பாவமாகிறது. 
“கடவுளே... என்னோட பிரச்சினையை 
உம்மால கூட தீக்க முடியாது. நான்‌ 
சாகறது 
வழி” என்பதுதான்‌ 
செய்பவர்களின்‌ மனநீலை. தற்கொலை 


மட்டும்தான்‌ இதுக்கு ஒரே 


தற்கொலை 


அடையாளம்‌. 
மட்டுமே 


53 | ஆகஸ்ட்‌ 2021 | துருத்தோனல 


விசுவாசமின்மையின்‌ 


உயிர்‌ என்பது கடவுளால்‌ 


வருகீறது. கர்ப்பத்தை அடைப்பதும்‌, 
திறப்பதும்‌ அவருடைய சித்தம்‌ என்பதை 
பைபிள்‌ பல இடங்களில்‌ நமக்குச்‌ சுட்டிக்‌ 
காட்டுகிறது. “பிள்ளைகள்‌ கர்த்தரால்‌ வரும்‌ 
சுதந்தீரம்‌, 
கிடைக்கும்‌ பலன்‌' எனும்‌ வசனத்தைத்‌ 

இருக்க முடியாது. 
“கர்த்தர்‌ கொடுத்தார்‌, 
கர்த்தர்‌ எடுத்தார்‌ என யோபுவைப்போல 


கர்ப்பத்தின்‌ கனி அவரால்‌ 
தெரியாதவர்கள்‌ 
எனவேதான்‌, 
அவரிடம்‌ சரணடவது அவசியமாகிறது. 
வாழ்க்கை மிகவும்‌ 
மாற்றுக்‌ 
பொறாமையும்‌ 


சவாலானது 
என்பதில்‌ கருத்து இல்லை. 
நீறைந்த 
இந்த உலகில்‌ வாழ்க்கையை ஓட்டுவது 
இந்தப்‌ 
பலவேளைகளில்‌ நாம்‌ 

தடூுமாறுவதுண்டு. “நான்‌ 
உயிரோடிருக்கிறதைப்‌ பார்க்கிலும்‌ சாகிறது 


போட்டியும்‌ 
கடினமானது. போராட்டமான 
வாழூக்கையில்‌ 


நீலை 


நலமாயிருக்கும்‌ (யோனா 4:8) என 
யோனா புலம்பினார்‌. ““போதும்‌ கர்த்தாவே, 


என்‌ ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும்‌ ” 


என எலியா புலம்பினார்‌. அத்தகைய 
துயர வேளைகளிலும்‌, கடவுளை 
நோக்கும்போது கடவுள்‌ விடுவிக்கிறார்‌. 


பைபிளில்‌ எல்லோருக்கும்‌ தெரிந்த இரண்டு 





தற்கொலைகள்‌ உண்டு. ஒன்று சவுல்‌ 
மன்னனுடையது. அவர்‌ தனது வாளைத்‌ 
தரையில்‌ நட்டு அதன்மேல்‌ விழுந்து 
தற்கொலை செய்து கொள்கிறார்‌. 
இரண்டாவது யூதாஸ்‌ தூக்கு மாட்டிக்‌ 
கொண்டூ தற்கொலை செய்துகொள்கீறார்‌. 
கடவுளை நோக்காமல்‌ தன்னை 
நோக்குகையில்‌ மனிதன்‌ பாவம்‌ செய்கீறான்‌. 
ஆன்மீகத்தில்‌ உயர்‌ நிலையில்‌ இருந்த 
“மரணம்‌ வருமென்று நாங்கள்‌ 
நீச்சயித்திருந்தோம்‌. 
அவர்‌ 


பவுல்‌, 
எங்களுக்குள்ளே 
அப்படிப்பட்ட மரணத்தினின்றும்‌ 
எங்களைத்‌ தப்புவித்தார்‌, இப்பொழுதும்‌ 
இன்னும்‌ தப்புவிப்பார்‌ 
1:8,9) 
மீட்கும்‌ 


தப்புவிக்கீறார்‌, 
2 கொரி 

பிடியிலிருந்து 
கடவுளிடம்‌ விடுகிறார்‌. விசுவாசத்தை நீலை 
நாட்டுகிறார்‌. ஐந்தாம்‌ 
நூற்றாண்டுகளில்‌ “டொனாடிசம்‌' என்றொரு 
குழு இருந்தது. இவர்கள்‌ 
தற்கொலை செய்து கொண்டால்‌ நேரடி 


என மரணத்தின்‌ 


பொறுப்பைக்‌ 
கிபி நான்காம்‌ 
கிறிஸ்தவக்‌ 
யாகக்‌ கடவுளை அடைந்து விடலாம்‌ என 


நம்பினார்கள்‌. கிறிஸ்துவின்‌ போதனை 


பற்றிய புரிதல்‌ 
இல்லாதவர்கள்‌ அவர்கள்‌. “அவனுடைய 


களைப்‌ சரியான 





நாட்கள்‌ இம்மாத்திரம்‌ என்று குறிக்கப்பட்டிருக்கையால்‌, அவனுடைய மாதங்களின்‌ 
தொகை உம்மிடத்தில்‌ இருக்கிறது (யோபு 14:5) எனும்‌ பைபிள்‌ வசனம்‌, நமது 
வாழ்க்கையை முடிக்கும்‌ உரிமை கடவுளிடம்‌ மட்டுமே இருக்கிறது என்பதைத்‌ 
தெளிவாக்குகிறது. பழையகாலத்தில்‌ தற்கொலை செய்து கொண்ட கிறிஸ்தவர்களை 
அடக்கம்‌ செய்ய திருச்சபைகள்‌ மறுத்து வந்தன. அந்த௮ளவுக்குத்‌ தற்கொலையின்‌ 
மீது தீவிர எதிர்ப்பு கொண்டிருந்தனர்‌. சிசுக்‌ கொலையைப்‌ போல, தற்கொலையும்‌ 
கிறிஸ்தவத்துக்கு எதிரானது. தற்கொலைக்கு முயல்பவர்களைத்‌ தடுப்பதும்‌, ௮வர்களைச்‌ 
சரியான வழியில்‌ கொண்டு வருவதும்‌ நாம்‌ செய்யவேண்டிய காரியங்களாகும்‌. 
தற்கொலைக்கு ஒரு நபர்‌ முயல்கிறார்‌ எனில்‌ அவர்‌ சொல்லொண்ணாத்‌ துயரில்‌ 
இருக்கிறார்‌ என்பதை முதலில்‌ புரிந்துகொள்ள வேண்டும்‌. அவருடன்‌ கூடவே இருந்து 
அவருடைய துயரங்களை அமைதியாகக்‌ கேட்பதும்‌, ௮வரை அன்பு செய்ய நீங்கள்‌ 
இருக்கிறர்கள்‌ எனும்‌ நம்பிக்கையை விதைப்பதும்‌ முதல்‌ தேவை. அந்தச்‌ சூழலில்‌ 
தத்துவங்களோ, இறையியல்‌ கோட்பாடுகளோ கை கொடுக்காது. அன்பு மட்டுமே ஒரு 
மனிதனைத்‌ திருத்த முடியும்‌. இறைவனின்‌ அன்பை உங்கள்‌ மூலமாய்ப்‌ பகீருங்கள்‌. 
சில சிந்தனைகளை மனதில்‌ கொள்வோம்‌. 

1. தற்கொலை என்பது “வேறு வழி இல்லை என்பதன்‌ வெளிப்பாடு. “என்‌ 
கிருபை உனக்குப்‌ போதும்‌” என்கிறார்‌ கடவுள்‌. அதை நம்புங்கள்‌ 
தற்கொலை சிந்தனை விலகும்‌. 

2. தற்கொலை என்பது சுயநலத்தின்‌ அடையாளம்‌. தனது துயரங்களுக்கானவிடூுதலை 
பலவேளைகளில்‌ அடுத்தவர்களுக்கு மிகப்பெரியதுயரத்தைத்‌ தரும்‌ என்பதை 
உணர்வது அவசியம்‌. 

3. தற்கொலை என்பது சிலை வழிபாடு. தன்னையோ, தன்‌ வாழ்க்கையின்‌ 
ஆனந்தத்தையோ வழிபடுபவர்கள்‌ அதீல்‌ குறைபாடு ஏற்படுகையில்‌ எடுக்கும்‌ 
முடிவு. சிலை வழிபாடு பாவம்‌. 

4 தற்கொலை செய்பவர்கள்‌ உலகப்‌ பிரகாரமானகாரியங்களில்‌ ஏற்பட்ட 
தோல்விக்காகவே தற்கொலை செய்கின்றனர்‌. முதலில்‌ தேவனுடையராஜ்‌ 
யத்தைத்‌ தேடாதபாவத்தை அவர்கள்‌ செய்கின்றனர்‌. 

5. தற்கொலை ஒரு மோசமானசாட்சி. கனிகளின்‌ மூலமாகவும்‌, செயல்களின்‌ 
மூலமாகவும்‌ கடவுளுக்கு மகிமையையும்‌, கனத்தையும்‌ கொடூப்பவர்களாகநாம்‌ 
இருக்கவேண்டும்‌. தற்கொலை நம்‌ கடவுளை அவமானப்‌ படுத்தும்‌ செயல்‌. 

இவ்வுலக வாழ்க்கை என்பது கடவுள்‌ நமக்கு ஒரே ஒரு தடவை தரும்‌ வரம்‌. 
ஏழு ஜென்மங்களோ, மறு பிறவிகளோ ஒல்லை. இந்தவாழ்க்கையை முழுமையாக, 
அவருக்கு ஏற்புடையதாக வாழ்வதே நமக்கு இடப்பட்டிருக்கும்‌ பணி. உயிரையும்‌, 
வாழ்வையும்‌ இறைவனிடம்‌ ஒப்படைப்போம்‌. அவர்‌ கையில்‌ ஒரு பொம்மலாட்டப்‌ 
பொம்மையைப்போலவாழ்வதே சிறப்பானவாழ்க்கை. பாவத்தை அறிக்கையிட்டால்‌ 


மன்னிப்பு நீச்சயம்‌! தற்கொலையில்‌ ௮றிக்கையிடல்‌ இல்லையே சாத்தியம்‌ !!- 


55 | ஆகஸ்ட்‌ 2021 | குநத்தோலை 




















விறகு மண்டிக்குப்‌ போய்‌ விறகு 

வாங்கீட்டு வரனும்‌ என்பார்‌ 
அம்மா. 

அப்பா விறகு மண்டிக்கு கிளம்புவார்‌. 


பின்னாலேயே நானும்‌ அண்ணன்களும்‌ 


“1 போக வேண்டும்‌. நாங்கள்தான்‌ டெலிவரி 


செய்யும்‌ மகன்கள்‌. அமேசன்கள்‌. 

விறகு மண்டியில்‌ பெரிய பெரிய மரங்கள்‌ 
அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும்‌. ஆயிரத்தில்‌ 
ஒருவன்‌ எம்‌.ஜி.ஆர்‌ மாதீரி ஒரு ஆள்‌ 
எப்போது பார்த்தாலும்‌ கோடாலி வைத்து 
விறகுகளைப்‌ பிளந்துகொண்டே இருப்பார்‌. 
ஏன்‌ என்ற கேள்வி ஒரு தடவைகூட அவர்‌ 
கேட்டதில்லை. 

“ரெண்டு குண்டு விறகு வைங்க” 
என்பார்‌ அப்பா. 

குண்டு என்பது ஒரு எடை அளவு. 
கடைக்காரரும்‌ விறகை எடுத்து தராசில்‌ 
வைப்பார்‌. 

நான்‌ அந்த 000085 act உ வேடிக்கை 
பார்த்துக்‌ கொண்டிருப்பேன்‌. 

தராசு என்பது பெரிதாக இருக்கும்‌. 
குருவாயூர்‌ கோவிலில்‌ துலாபாரம்‌ போடும்‌ 
தராசைவிட பெரிதாக இருக்கும்‌. Large scale 


தராசு. வலது பக்கம்‌ விறகு கட்டைகளை 


| வைக்க வைக்க அந்த தட்டு இந்திய ரூபாயின்‌ 


மதிப்பு மாதீரி கீழே இறங்கும்‌. 


(4 ° ப்‌ ்‌ த்‌ 
ஈர விறகு எல்லாம்‌ வைக்காதீங்க... 


போன தடவையே எதுவும்‌ சரியா எரியல்லே 


என்பார்‌ அப்பா. இது அவரின்‌ சுய சிந்தனை 
இல்லை. மண்டபத்தில்‌ யாரோ எழுதிக்‌ 
கொடுத்ததை ஒப்பித்துக்‌ கொண்டிருக்கிறார்‌. 


“எடுத்துகிட்டு போய்‌ கொஞ்சம்‌ காய 


. . ௨22 . . . 
லைசசா நலலா எரியும்‌ என்பா கடைக்காரா. 


“காயமே இது பொய்யடா” என்று தெரிந்தும்‌ 
அந்த விறகை வாங்குவதைத்‌ தவிர வேறு 


வழியில்லை. ஊரில்‌ ஒரே ஒரு விறகு 
கடைதான்‌ இருந்தது. வீரப்பன்‌ வேறு 
அவரின்‌ 


கம்பெனியை அப்போது 


incorporate செய்திருக்கவில்லை. 
இப்போது ஈரம்‌ விளைந்த விறகை 

வீட்டுக்கு எடூத்துப்‌ போக வேண்டும்‌. 

மாதிரி 


இரண்டு கைகளையும்‌ நீட்ட வேண்டும்‌. 


கருடாழ்வார்‌ நம்முடைய 
அதன்‌ மேல்‌ விறகுகளை அடுக்கி வைப்பார்‌ 
கள்‌. விறகுக்குக்‌ கீழே கையில்‌ ஒரு சாக்கு 
போட்டு விடூவார்கள்‌. கையில்‌ விறகு குத்தா 
மல்‌ இருக்க அது ஒரு சாக்கு அப்ஸார்பர்‌. 

நானும்‌ ௮ண்ணனும்‌ தெருவில்‌ 
பிரதர்‌ வலம்‌ வருவோம்‌. 


கால்‌ மணி நேரத்தில்‌ விறகுகுண 


பாண்டியர்கள்‌ வீடு போய்‌ சேர்ந்து 
விடுவோம்‌. இப்போது இன்ஸ்பெக்ஷன்‌ 
நடக்கும்‌. ௮ம்மா ஒரு சரியான water 
diviner. 
“இன்னும்‌ விறகுல தண்ணி 
இருக்கே. ஒரே ஈரம்‌ என்பார்‌. 
அம்மாவும்‌ பாவம்தான்‌. அந்த 


விறகை வைத்து எப்படி சமைப்பார்கள்‌? 


விறகு காய வைக்கும்‌ படலம்‌ 
ஆரம்பிக்கும்‌. 


விறகு காயப்போட வேண்டும்‌. அதற்கும்‌ 


மொட்டை மாடியில்‌ 
நாங்கள்தான்‌ packers and Movers. நல்ல 


வேளை. காவல்‌ காக்க வேண்டாம்‌. 
காக்கா தூக்கிப்‌ போகாது. 
அப்போதெல்லாம்‌ விறகு அடுப்பு விநோத 
மாக இருக்கும்‌. 
சாணி ராணியாக இருக்கும்‌. மேலே வீபூதி 


பட்டை வேறு இருக்கும்‌. மண்‌ அல்லது 


சாணி பூசி மொழுகி 


சிமெண்டினால்‌ செய்திருப்பார்கள்‌. அடுப்பின்‌ 
மேல்‌ மூன்று இடங்களில்‌ உருண்டையாக 


புடைத்துக்‌ கொண்டிருக்கும்‌. 


இந்த மெயின்‌ அடுப்புக்கு பக்கத்தில்‌ 
அல்லக்கை மாதீரி இன்னொரு அடுப்பு 
இருக்கும்‌. வட்டமாக ஒரு துவாரம்‌ இருக்கும்‌. 
மெயின்‌ அடுப்பிலிருந்து சூடு இந்த 
அடுப்புக்கு இலவசமாக இந்த 
அடுப்பிற்கு கொடி அடுப்பு என்று பெயர்‌. 


வரும்‌. 


இந்த யக அடுப்பு பொதுவாக ரசம்‌ 
செய்யத்தான்‌ உபயோகப்படுத்தப்படும்‌. 
சமைக்கும்போது சதா 


அடுப்பு பக்கத்திலேயே ஜெகன்‌ மோகினி 


சர்வகாலமும்‌ 


பேய்‌ மாதிரி இருக்க வேண்டும்‌. விறகை 
உள்ளே தள்ளி விட்டுக்கொண்டே இருக்க 
வேண்டும்‌. 

அவவப்போது விறகு அணைந்து 
புகை மூட்டம்‌ வரும்‌. 

சச்ச்ன்‌ படத்தில்‌ ஜெனிலியா 
திரை முழுக்க 
வருமே அந்த மாதீரி கிச்சன்‌ முழுக்க 


வரும்‌ 
போதெல்லாம்‌ புகை 
புகை வியாபிக்கும்‌. இப்போது விறகை 
ஊதுகுழல்‌ வைத்து ஊத வேண்டும்‌. 
“டேய்‌. வந்து கொஞ்சம்‌ அடுப்பை 
ஊதுட!' என்பாள்‌ அம்மா. 
அண்ணன்‌ போய்‌ ஊதுவான்‌. 
“இன்னும்‌ கொஞ்சம்‌ காசு போட்டு நல்ல 
விறகா வாங்கீயிருக்கக்‌ கூடாதா? சரியான 
கஞ்சம்‌ என்று ௮ம்மா புலம்புவாள்‌. 
குழல்‌ ஊதும்‌ அண்ணனுக்கு பஞ்சப்‌ 
பாட்டு சத்தம்‌ கேட்டுக்‌ கொண்டிருக்கும்‌. 
குழல்‌ ஊதுவதும்‌ ஒரு டெக்னிக்‌. 
கொஞ்சம்‌ வேகமாக ஊதீவிட்டால்‌ ஆஷ்‌ 
துரை கிச்சன்‌ முழுக்க பறக்க ஆரம்பித்து 
விடுவார்‌. வீடு முழுக்க 
பள்ளத்தாக்கு ஆகிவிடும்‌. 


சாம்பல்‌ 


விறகிலிருந்து வரும்‌ புகையெல்லாம்‌ 
சுவற்றில்‌ 160 060051 ஆகும்‌. கிச்சன்‌ 
சுவர்‌ முழுக்க கறுப்பாக இருக்கும்‌. அந்த 


57 | ஆகஸ்ட்‌ 2021 | குருத்தோலை 


கருப்பை எல்லாம்‌ எடுத்தால்‌ 0௦ back 
addy என்று நூறு தடவை கறுப்பு கொடி 


காட்டலாம்‌. 

அப்போதெல்லாம்‌ குண்டு பல்புதான்‌. 
அந்த 
பூச்சிகளுக்கே 


நாற்பது வாட்ஸ்‌ பல்பு எரியும்‌. 


வெளிச்சம்‌ கரப்பான்‌ 
சரியாகப்‌ போய்விடும்‌. 
விறகு அடுப்பில்‌ இன்னொரு பிரச்சினை. 
வெங்கலப்‌ பானை டியெல்லாம்‌ கருப்பாகி 
விடும்‌. ராத்தீரி 
தேய்த்துக்‌ கொண்டிருப்பாள்‌. அது ஒரு பெரிய 


அம்மா உட்கார்ந்து 
night mare. அந்த காலத்தில்‌ பிக்‌ பாஸ்‌ 
vessel cleaning team எல்லாம்‌ கிடையாது. 
மும்தாஜீம்‌ சென்றாயனும்‌ வந்து பாத்திரம்‌ 
தேய்த்து கொடுக்க மாட்டார்கள்‌. 
பாத்திரத்தில்‌ கரி பிடிப்பதை தடுக்க ஒரு 
உபாயம்‌ உண்டு. வெங்கலப்‌ பானையின்‌ 
அடியில்‌ ௮ரிசி மாவைக்‌ கரைத்து பூசி 
விடுவாள்‌ ௮ம்மா. அந்தக்‌ காலத்தீலேயே 
Firewall கண்டூ பிடித்திருந்தாள்‌ ௮ம்மா. 
சாதம்‌ பொங்கி வரும்போது கஞ்சி 
overflow ஆகும்‌. ௮தை அப்படியே விட்டால்‌ 
அடுப்பு அணைந்து விடும்‌. கஞ்சிக்கு ஏது 
கண்ட்ரோல்‌ வால்வ? ஒரே வழி. விறகை 
பிடித்து வெளியே இழுக்க வேண்ழயதுதான்‌. 
சமையல்‌ முடிந்து விட்டால்‌ அடுப்பை 
௮ணைக்க வேண்டும்‌. 
அதுவும்‌ ஒரு டெக்னிக்‌ தான்‌. 
விறகை வெளியே இழுக்க வேண்டும்‌. 
அதன்‌ மீது லேசாக தண்ணீரை தெளிக்க 


வேண்டும்‌. 

“தண்ணி தெளித்து விட்டாச்சு ்‌ 
என்றால்‌ “இனிமேல்‌ பயன்‌ இல்லை 
என்று அர்த்தம்‌. ஆனால்‌ இந்த விறகில்‌ 
தண்ணீர்‌ தெளிப்பதே மறுபடியும்‌ 
உபயோகப்படுத்தத்தான்‌. 


குருத்தோலை | ஆகஸ்ட்‌ 2021 | 58 


சாம்பலை 


சூடூ ஆறிய 


சேகரிப்பாள்‌ அம்மா. 


பிறகு 
பாத்திரம்‌ தேய்க்க 
அதுதான்‌ அம்மாவின்‌ விம்‌ பார்‌. 

கீச்்னை விட்டு ௮ம்மா வெளியே 
வரும்போது தலையெல்லாம்‌ சாம்பல்‌ 
துகள்கள்‌ இருக்கும்‌. கண்கள்‌ சிவப்பாக 
கன்றிப்‌ போயிருக்கும்‌. 

ஆனால்‌ தட்டில்‌ வெள்ளை வெளேர்‌ 


என சாதமும்‌ சாம்பாரும்‌ வந்து விழும்‌. 


பல ஆண்டுகளுக்கு பிறகு இன்று 


என்‌ வீட்டில்‌ இருக்கும்‌ கிச்சனைப்‌ 
பார்க்கீறேன்‌. 
மேடையில்‌ இருக்கும்‌ kitchen 


accessories ஐ நோட்டம்‌ விடுகிறேன்‌. 
கேஸ்‌ ஸ்டவ்‌ - 01060 095 உடன்‌, 
மைக்ரோவேவ்‌ ஓவன்‌, ரைஸ்‌ குக்கர்‌, 
இண்டக்ஷன்‌ ஸ்டவ்‌, காபி மேக்கர்‌, 
சப்பாத்தி மேக்கர்‌, ப்ரெட்‌ டோஸ்டர்‌, 
சாண்ட்விச்‌ மேக்கர்‌, எலெக்ட்ரிக்‌ கெட்டில்‌. 
இவ்வளவு சாதனங்கள்‌ இருக்கின்றன. 
வேண்டிய அளவு ப்ளக்‌ பாயிண்ட்‌ 
இல்லை. இருக்கும்‌ ஒன்றிரண்டு ப்ளக்‌ 
பாயிண்டிலும்‌ செல்போன்‌ சார்ஜா்‌ 
நீரந்தரமாக குடியேறியிருக்கிறது. 
ஏனோ எனக்கு அம்மாவின்‌ நீனைவு 
வருகிறது. விறகு அடுப்பு வைத்து 
புகைகளுக்கு மத்தியில்‌ பத்து பேருக்கு 
தவள வடை செய்து போட்டது ஞாபகம்‌ 
வருகீறது. 
இதோ 


குரல்‌ கேட்கிறது. 


இப்போதும்‌ கிச்சனிலிருந்து 
“நைட்‌ டிபனுக்கு என்ன செய்யட்டும்‌? 
ஒரே ஒரு வித்தியாசம்‌. 


கேட்டது சமையல்காரம்மா. டார] 





ன 
[0 ரியின்‌ ஒரு நாள்‌ தீனத்தீட்டத்தை 
1 J போதும்‌, அவர்‌ 
எவ்வளவு கடின உழைப்பாளி என்பதை 
நிதானிக்க முடியும்‌. 
* 5.30 மணிக்கு துயில்‌ எழுந்தேன்‌. 
* எபிரேயர்‌ நிருபத்தில்‌ ஒரு அதிகாரம்‌ 
படித்தேன்‌. 
* பின்‌ 7 மணி வரை ஜெபித்தேன்‌. 
* பின்னர்‌ பெங்காலி மொழியில்‌ குடும்ப 
ஜெபம்‌ நடத்தினேன்‌. 
* தேநீர்‌ 
மொழிப்‌ பயிற்சியைத்‌ தொடர்ந்தேன்‌. 
* பின்‌ 


இந்துஸ்தான்‌ 


தயாரிக்கும்போதே பெரிசிய 


காலை உணவுக்கு முன்‌ 
கற்றுக்‌ 
கொள்வதில்‌ கவனம்‌ செலுத்தினேன்‌. 


மொழியைக்‌ 


* காலை உணவு முடிந்ததும்‌ 10 மணி 
வரை இராமாயணத்தை சமஸ்கிருத 
பண்டிதரின்‌ உதவியோடு ஆங்கிலத்தில்‌ 
மொழி பெயர்த்தேன்‌. 

* பின்‌ ஆசிரியப்‌ பணிக்கென்று அரசு 
கல்லூரிக்குச்‌ சென்றேன்‌. 

* 1.30 மணிக்கு மதிய உணவு 
எடுத்தேன்‌. 

* 2 மணிக்கு பெங்காலி மொழியில்‌ 
எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்துக்கான 
அச்சுப்‌ பிழைத்திருத்தம்‌ செய்தேன்‌. 

* பின்‌ சமஸ்கிருத மொழியில்‌ மத்தேயு 
8ஆம்‌ அதிகாரத்தை 6மணி வரை 
மொழி பெயர்த்தேன்‌. 

* பின்‌ தெலுங்கு பண்டிதரின்‌ உதவியுடன்‌ 
தெலுங்கு கற்றுக்கொண்டேன்‌. 


தட 
௪ நிருபா யேசுவடியான்‌ ழூ க்‌. 


ணி டி ளி * [கனை 


சி. 


* 7.30 மணிக்குப்‌ பிரசங்கம்‌ செய்தேன்‌. 


* மணிக்கு மேல்‌ எசேக்கியேல்‌ 11ஆம்‌ 
அதிகாரத்தை பெங்காலி மொழியில்‌ 
திருப்பினேன்‌. 

* அதன்‌ பின்‌ 11 மணிக்குக்‌ கடிதம்‌ 
எழுதினேன்‌. 

* இரவு கிரேக்க மொழியில்‌ வேதத்தைத்‌ 
தியானித்தேன்‌. 

* பின்‌ எல்லாருக்காகவும்‌ பரிந்து பேசும்‌ 
ஜெபத்தை ஏறெடுத்தேன்‌. 

*  நித்திரைக்குச்‌ சென்றேன்‌ 
என்று தொடர்கிறார்‌. கடின உழைப்புக்‌ 

கும்‌, தேர்ந்த ஒப்புதலுக்கும்‌ இது அல்லவா 

அழகு! தனது மனைவியின்‌ சுகவீனத்தை 
அவரது மனதீல்‌ போட்டுக்கொள்ளாமல்‌ முழு 
வேதாகமத்தை 20 மொழிகளிலும்‌, புதிய 
ஏற்பாட்டை 40 மொழிகளுக்கும்‌ மேலாக 
மொழிபெயர்க்கக்‌ காரணமாய்‌ இருந்தவர்‌. 
செய்தித்தாள்‌, நீராவியால்‌ இயங்கும்‌ எஞ்சின்‌ 
கள்‌, சேமிப்பு வங்கிகள்‌, தாவரவியல்‌ சங்கம்‌ 
என பல்வேறு காரியங்களை இந்தியா 
வின்‌ நலனுக்காக செயலாக்கத்தீல்‌ கொண்டு 
வந்தவர்‌ கேரி அவர்களே. 40 ஆண்டுகள்‌ 
பணியாற்றிய அவருடைய செயல்‌ ஒன்றும்‌ 


மறக்க முடியவில்லை. ஒரு செருப்பு 
தைக்கும்‌ தொழிலாளியால்‌ இத்தனைச்‌ 
சாதனைகளைச்‌ செய்ய முடியுமா? 


வாழ்க்கையின்‌ இலட்சியம்‌ அவருடைய 
திருப்புமுனையாக மாறி தேசத்தைத்‌ 
திரும்பிப்பார்க்க வைத்தது. இன்றைய 


நாளின்‌ நம்‌ திட்டம்‌ எப்படி உள்ளது? 
11) 


59 | ஆகஸ்ட்‌ 2021 | குநத்தோலை 


மாற்கு 10:18-16 - எபேசியர்‌ 6:1-4 


பிள்ளைகளின்‌ சமாதானம்‌ 


பெற்றோரின்‌ சமாதானம்‌, அவ்வாறே 
பெற்றோரின்‌ சமாதானம்‌ பிள்ளைகளின்‌ 
சமாதானம்‌. இருவருடைய சமாதானமும்‌ 
கெட்டூப்போவதற்குக்‌ காரணம்‌ கோபம்‌. 
கோபத்தைச்‌ சிட்சை என்று சமாளிப்பது 


பெரியவர்களின்‌ திறமை: சிட்சையைக்‌ 


ஏற்பது 
சிட்சை அல்ல: கோபமே 


கோபத்தோடு பிள்ளைகளின்‌ 
அறியாமை. 
சிறுபிள்ளைகளின்‌ சமாதானத்தைக்‌ 


கெடுக்கிறது. எபேசியர்‌ 6:4: கோபம்‌ 
தவறான வழிமுறை: சிட்சையே சரியான 
வழிமுறை. ஆக்கத்தையல்ல 
அழிவை ஏற்படுத்துகிறது 


வலியுறுத்துகிறது. 


கோபம்‌ 


என்று 


மற்றவர்கள்‌ 
முன்பு ஒழிவுப்படுத்தி, சிறு தவற்றைக்கூட 
பெரிதுபடுத்தி தண்டிப்பது, அவர்களுக்கு 
திணித்து, 


புரியாததை, பிடிக்காததை 





பெற்றோரின்‌ விருப்பங்களை நீறைவேற்ற 
கட்டாயப்படுத்தி, அவர்களின்‌ சுதந்திரத்தை 
பறித்து, பாரபட்சம்‌ காட்டி, சபிப்பது, மற்ற 
பிள்ளைகளோடு ஒப்பிடுதல்‌, செய்யாததை 
செய்ததாகவே அவர்களுடைய வயூகத்தீல்‌ 
பேசுவது, பிள்ளைகளை நம்பாதீருப்பது, 
அவர்களுடைய சிறுசிறு குறைகளை, 
குற்றங்களைப்‌ பெரிதுபடூத்துவது, மன்னிக்‌ 
காதது, பயன்படுத்தி 
தவறுகளைக்‌ குத்திக்‌ காண்பிப்பது, குற்றப்‌ 
படூத்திக்காண்டே இருப்பது, “ஓடிப்போ, 


சந்தர்ப்பங்களைப்‌ 


செத்துப்போ ' என்று தீட்டுவது. சொல்லும்‌ 
உபதேசங்களுக்கு வாழ்வது. 
பறிப்பது, 
அதற்கு இடமில்லை என்னும்‌ சூழலை 
அநேக 


மாறாக 
பிள்ளைகளின்‌ உரிமையைப்‌ 
உருவாக்குவது போன்ற 
வழியே 


பிள்ளைகளைக்‌ கோபப்படுத்துகீறார்கள்‌. 


காரியங்கள்‌ பெற்றோர்கள்‌ 


பெற்றோர்கள்‌ தங்கள்‌ பிள்ளைகளை 


ஏன்‌ கோபப்படுத்துகிறார்கள்‌? கோபப்படுவது 


இயல்பு, ஆனால்‌ அது சரியான வழிமுறை 
யல்ல. கோபம்‌ ஒரு மனிதனின்‌ இயலாமை, 
மற்றும்‌ 
வெளிப்படுத்துகிறது. அநேக 


அறியாமை, ஒவ்வாமையை 
சந்தர்ப்பங 
களில்‌ கோபம்‌ தீர்வுக்கு வழிவகுக்காமல்‌ 
அடுத்த பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கிறதாக 
அமைந்துவிடூகிறது. சிறிய கோபம்‌ பெரும்‌ 
ஆபத்தை, இழப்பை மற்றும்‌ அழிவை 
ஏற்படுத்தீவிடூகிறது. 
இருக்கும்‌ கொலைக்‌ 


சிறைச்சாலையில்‌ 
கைதீகள்‌ 
அநேகருடைய கண்ணீர்‌ நிறைந்த கூற்று: 
“நான்‌ அந்த ஒரு வினாடி சுதாரித்திருந்தால்‌, 
என்‌ கோபத்தைக்‌ கட்டூப்படுத்தியிருந்தால்‌ 
நான்‌ இந்த நிலைக்கு வந்திருக்கமாட்டேன்‌. 
பிள்ளைகளிடம்‌ கோபப்படும்‌ பெற்றோர்‌ 
களுக்குக்‌ கோபப்படுவது தவறு என்ற 
அறிவு அத்தருணத்தில்‌ 
அப்படியே தெரிந்தாலும்‌, அதனைச்‌ செயல்‌ 
படுத்துவதற்கு இயலாமையும்‌, ஒட்டுமொத்தத்‌ 
தில்‌ பிள்ளைகளுடைய 

வெளிப்படுத்துகீறது. 
காரியங்கள்‌ நமக்கு 
ஏற்புடையதாக இல்லை என்றால்‌, அதை 
சொல்லி 


தெரியாமல்‌, 


காரியங்களில்‌ 
ஒவ்வாமையையும்‌ 
பிள்ளைகளின்‌ 
அவர்களுக்குச்‌ புரியவைக்க 


வேண்டும்‌, புரியவைக்க பல்வேறு 


யுக்திகளைக்‌ கையாளவேண்டும்‌. 
பிள்ளைகள்‌ ஏன்‌ கோபப்படுகீறார்கள்‌? 
பெற்றோர்கள்‌ சொல்வது ௫) செய்வது 
புரியவில்லை, பிடிக்கவில்லை, பிரயோஜன 
மாக இல்லை, பிள்ளைகள்‌ தீடனற்றப்‌ 
போய்விடுவதால்‌ அல்லது பெலன்‌ 
இழந்துவிடூவதால்‌ 
(கொலோ 3:20. 


கோபப்படுகீறார்கள்‌ 


பிள்ளைகள்‌ அவர்களுடைய கோபத்தை 
எப்படி வெளிப்படூத்துகீறார்கள்‌? அநேகப்‌ 
பெற்றோர்களின்‌ கோபத்தால்‌ பிள்ளைகள்‌ 
தற்கொலை செய்துகொள்வது, வீட்டைவிட்டு 





ன்‌ 


பதி 


ர்‌ 


ma 1 
ர்‌ இட்‌. 
ய! 


11. 


்‌ 
ட்‌ 


ட 
்‌ 





வெளியேறுவது, வீட்டில்‌ உள்ள மற்றவர்‌ 
களைத்‌ துன்புறுத்துவது, பொருட்களைச்‌ 
சேதப்படுத்துவது, 
யாரிடமும்‌ பேசாதிருப்பது, பெற்றோருடன்‌ 
ஏற்படுத்திக்கொள்வது, 
காரியங்களைக்கூட 


வீட்டில்‌ உள்ள 
இடைவெளியை 
சொல்லவேண்டிய 
மறைப்பது ௮ல்லது சொல்லாமல்‌ தவிர்ப்பது, 
மற்றும்‌ பெரியவர்கள்‌ எது சொன்னாலும்‌ 
அது தவறு, நமக்குத்‌ தேவையில்லை, 
என்ற மனப்பான்மையை வளர்த்துக்‌ 
கொள்கிறார்கள்‌. 

கோபப்பட௫ூகிற பெற்றோர்களும்‌ கோபப்‌ 
பட்ட பிள்ளைகளும்‌ எப்படி சமாதான 
மாயிருக்க முடியும்‌? பெற்றோர்கள்‌ வளர்ந்த 
வர்களாயும்‌, கடமைமற்றும்‌ பொறுப்புள்ளவர்‌ 
களாயும்‌ இருப்பதால்‌ வீட்டில்‌ சிறுபிள்ளை 
களின்‌ சமாதான வாழ்வை உறுதீசெய்ய 
வேண்டும்‌ அப்போதுதான்‌ அவர்கள்‌ 
சமூகத்தில்‌ சமாதானமாய்‌ வாழ்வார்கள்‌. 
சமூகம்‌ சமாதானமாயிருக்கும்‌. 

அதற்குப்‌ பெற்றோர்கள்‌, இயேசுவின்‌ 
போதனையிலும்‌, இயேசுவைப்‌ போன்றும்‌ 
வளர்க்க வேண்டும்‌: வேதத்தில்‌ உள்ள 
மற்ற புருஷர்களை மற்றும்‌ ஸ்தீரிகளைப்‌ 
போல அவர்கள்‌ மாற வேண்டும்‌ என்று 


நினைப்பது தவறு, அது சாத்தியமும்‌ அல்ல. 


61 | ஆகஸ்ட்‌ 2021 | குரநுத்தோனல 


மாறாக இயேசுவைப்போன்று வளர 
வேண்டும்‌ என்று அவருடைய வாழ்வில்‌ 
நடந்த நிகழ்வுகள்‌ மற்றும்‌ அந்நிகழ்வில்‌ 
௮வர்‌ நடந்துகொண்ட விதங்கள்‌ பற்றி 
போதிக்கவேண்டும்‌. 
போதித்த 
மன்னிப்பு, தாழ்மை, பொறுமை, கீழ்படிதல்‌, 
ஒற்றுமை, 
ஒழுக்கம்‌, பரிசுத்தம்‌, மதித்தல்‌, சமத்துவம்‌, 
சகோதரத்துவம்‌, ந்தி, 
போன்ற போதனைகளை அவ்வப்போது 
பொறுத்தீக்‌ 
காண்பித்து அல்லது சிறு சிறு கதைகள்‌ 


அத்துடன்‌ இயேசு 
போதனைகளாகிய அன்பு, 


தியாகம்‌, ஈகை, நேர்மை, 


நன்னடத்தை, 


வாழ்வின்‌ நீகழ்வுகளோடூ 


மூலம்‌ சொல்லிக்கொடுக்கவேண்டும்‌. 
இடைத்தரகர்களை அகற்றவேண்டும்‌: 
பெற்றோர்‌ பிள்ளைகளுக்கு இடையே 
தரகர்கள்‌ இருப்பதை பொதுவாகப்‌ பிள்ளை 
கள்‌ விரும்பமாட்டார்கள்‌. அது அவர்களுக்கு 
அவமானம்‌ மற்றும்‌ கெளரவப்‌ பிரச்சனை. 
பெற்றோர்‌ பிள்ளைகளிடையே இருக்கும்‌ 
இடைவெளிக்குக்‌ காரணம்‌ பெற்றோர்களே! 
ஆகவே அவ்விடைவெளியைப்‌ போக்க 
வேண்டியதும்‌ பெற்றோரின்‌ கடமையே. 
எடுத்துக்‌ 
கொள்ளும்‌ காலத்தின்‌ இடைவெளி, இடை 


இடைவெளியைப்‌ போக்க 
வெளியை இன்னும்‌ அகலமாக்கீவிடும்‌. 
காலம்‌ தாழ்த்தாமல்‌ ஒப்புரவாகுதலைப்‌ 
பெற்றோர்‌ பிள்ளைகளிடையே ஏற்படுத்தும்‌ 
சூழலை குடும்பத்தில்‌ உறவுகளிடையே 
ஏற்படுத்த வேண்டும்‌. 
நடைபெறவேண்டும்‌. அதற்காக இடைத்‌ 


இது இயல்பாக 


தரகர்கள்‌ உள்ளே வருவார்களேயாகீல்‌ 
அவர்களுக்கென சில நீபந்தனைகளை, 
யோசனைகளை, வழிமுறைகளை 
வைத்திருப்பார்கள்‌. 

இயேசுவின்‌ பிள்ளைகளுக்கு இடைத்‌ 


தரகர்கள்‌ இல்லை. அவர்கள்‌ எப்போதும்‌ 


குருத்தோலை | ஆகஸ்ட்‌ 2021 | 62 





தடைகளை அவர்களே போடுவார்கள்‌, 


அவர்களே அதை அவிழ்க்க நீபந்தனை 


களை  விதிப்பார்கள்‌. இடைத்தரகர்கள்‌ 
எல்லை கடந்த பிரச்சனைகளுக்கு இறுதி 
வாய்ப்பாக ௮னுமதீக்கப்படலாம்‌, ஆனாலும்‌ 
சாட்சிக்காரனிடத்தீல்‌ போவதைவிட 
சண்டைக்காரனிடமே நேரடியாகச்‌ சென்று 
ஒப்புரவாவது சாலச்சிறந்தது. ஈகோ மற்றும்‌ 
அமைதியாக அமர்ந்து ஒப்புரவகுதலின்‌ 
அறியாமல்‌ 


வழியை சாக்குப்போக்கு 


சொல்லும்‌ பொறுப்பற்றவர்கள்தான்‌ 
இடைத்தரகர்களை நாடூவார்கள்‌. 
இசைவாய்‌ நடந்துகொள்ளவேண்டும்‌: 
பெற்றோர்கள்‌ பிள்ளைகளின்‌ காலங்களில்‌ 
வாழ்கிறார்கள்‌, ஆகவே பிள்ளைகளுக்கு 
ஏற்ப இசைவாய்‌ நடந்துகொள்ளவேண்டும்‌. 
நமக்குப்‌ புரிந்தது அவர்களுக்குப்‌ புரியாது, 
பிரயோஜனமாய்‌ அமையாது, ஆனால்‌ 
புரிவது நமக்குப்‌ 
புரிவதில்லை. பிள்ளைகளிடம்‌ இசைந்து 


அவர்களுக்குப்‌ 


போவதால்‌ அவர்கள்‌ நம்மேல்‌ நம்பிக்கை 
வைக்கிறார்கள்‌. நம்மை நம்ப ஆரம்பித்தால்‌ 
நம்மிடம்‌ நண்பர்களாய்‌ பழகுவார்‌ 
கள்‌, நம்மிடம்‌ அனைத்தையும்‌ பகிர்ந்து 
கொள்வார்கள்‌. அப்போது நாம்‌ அவர்களைத்‌ 
தோழமையோடூ அணுகுவோம்‌. பெற்றோர்‌ 
பிள்ளைகளிடையே தோழமை இருப்பதற்கு 


இசைவு அவசியம்‌. நாம்‌ அவர்களுடைய 


மனதையும்‌ சொல்லையும்‌ செயல்களையும்‌ 
புரிந்துகொள்ள நேரம்‌ எடுத்துக்கொள்ள 
வேண்டும்‌, முயற்சி எடுத்துக்‌ கொள்ள 
வேண்டும்‌. நமது காலங்களோடூ அவர்‌ 
அல்லது 


களை தொடர்புபடுத்தவோ 


ஒப்பிடுவதோ வர்களை மேலும்‌ 
உறவுகளிடையே விரிசலை ஏற்படுத்தும்‌. 
ஆகவே அவர்களுடைய பார்வையில்‌, 
அவர்களைப்‌ 


ஆவி, 
ஆத்துமா மற்றும்‌ சரீரத்தோட நமக்குள்ள 


நோக்கில்‌, சூழலில்‌ 


புரிந்துகொள்ள அவர்களுடைய 


இசைவையும்‌ ஒணக்கத்தையும்‌ வெளிப்படுத்த | 


வேண்டும்‌. 


முடிவுரை: 


பிள்ளைகளின்‌ வாழ்வில்‌ பெற்றோரின்‌ | 


பங்கு ஒவ்வொரு நிலையிலும்‌ வேறுபட்டிருக்‌ 


கிறது. குழந்தையாயிருக்கும்போது பெற்றோரின்‌ | 


இடைவிடாத ஸ்பரிசத்தைத்‌ தேடுகிறது, 
வாலிபப்பருவம்‌ பெற்றோரை நண்பராக 
எதீர்பார்க்கிறது. முதிர்‌ பருவம்‌ பெற்றோரை 
முன்மாதீரியாக வைத்து பின்பற்றுகிறது. 
கடைசியாக முதுமைப்பருவம்‌ பிள்ளை 
களின்‌ பிள்ளைகளாக நடத்தப்பட விரும்பு 
கிறது. அநேக பெற்றோர்கள்‌ பிள்ளைகளின்‌ 
எதீர்காலத்தைத்‌ 
ஆனால்‌ எவ்வித பெற்றோராக இருக்க 


தீர்மானிக்கிறார்கள்‌. 


வேண்டுமென்று தீர்மானிக்கத்‌ தவறு 
கிறார்கள்‌. தெய்வத்தைப்‌ பெற்றோராக ஏற்றுக்‌ 


கொள்கிறவர்கள்‌ ௮வரைப்போன்றே தாங்‌ 


களும்‌ ஒரு தெய்வீகப்‌ பெற்றோராகப்‌ 
பிரதிபலிப்பார்கள்‌. 
கோபம்‌ கொள்ளவது பாவமல்ல, 


ஆனால்‌ அதனை வெறியாக மாற்றி, இருதய 
வீட்டில்‌ நிரந்தரமாகக்‌ குடிகொள்ளச்‌ செய்து, 
கோபக்கார அப்பா, கோபக்கார அம்மா 
என்ற பெயர்‌ பெறுமளவு கோபத்தை நமது 


அடையாளமாக வைக்காமல்‌, பிள்ளைகள்‌ 





நம்‌ வீட்டில்‌ 


மனஅமைதியுடன்‌, சரீர 
ஆரோக்கியத்துடனும்‌, ஆத்துமாவில்‌ இன்பத்தை 
அனுபவிக்கிறவர்களாக வாழவும்‌, வீட்டை 
வாழவைக்கவும்‌, சந்ததியைச்‌ செழிப்படைய 
வைக்க அவர்களுடைய சமாதானம்‌ நமக்கு 
அவசியம்‌. அவர்களின்‌ சமாதான வாழ்விலே 
தான்‌ நம்முடைய சமாதானமும்‌ இருக்கிறது. 
பிள்ளைகள்‌ பொறுப்புள்ளவர்களாய்‌ நடக்க 
வேண்டுமானால்‌, அவர்கள்‌ எப்படிப்பட்ட 
பொறுப்புள்ளவர்களாயிருக்கவேண்டும்‌ 
என்பதை நமது போதனையில்‌ மட்டூமல்ல 
வாழ்க்கையிலும்‌ காண்பித்து, மகனுக்குத்‌ 
மகளுக்குத்‌ 
தாய்‌ நாயகியாகவும்‌ இருக்கவேண்டும்‌. 


தகப்பன்‌ நாயகனாகவும்‌, 


என்‌ ௮ப்பாவைப்போல எனக்குக்‌ 


கணவன்‌ மைய வேண்டும்‌. என்‌ 
தாயைப்போல்‌ என்‌ மனைவி ௮மைய 
வேண்டும்‌ என்று பிள்ளைகள்‌ ஜெபிக்கும்‌ 
அளவு பெற்றோர்களின்‌ வாழ்வு அமைய 


வேண்டும்‌. ஐுறுறு 


63 | ஆகஸ்ட்‌ 2021 | குநத்தோலை 





105001 


௨௧ 


தாமின்‌ அரசனை நாங்கள்‌ 
சந்தீக்க 
என்று ஏட்ரியன்‌ உறுதியாக 


கண்டிப்பாகச்‌ 
வேண்டும்‌ 
இருந்தான்‌. நேரத்தை வீணாக்காமல்‌ என்‌ 
பிடித்து அருகில்‌ இருந்த 
பாதையில்‌ நடத்திச்‌ சென்றான்‌. 


கைகளைப்‌ 


“என்னப்‌ பத்தி உங்க வரலாற்றுப்‌ 
புத்தகம்‌ என்ன சொல்லுதுன்னு ஏற்கனவே 
உனக்குத்‌ தெரியும்‌. பின்ன ஏன்‌ நீ என்ன 
அரசன்கீட்ட 


கூட்டிட்டுப்‌ போகணும்‌? 


எனக்குப்‌ புரியல. 

நன்றாகப்‌ பதிலைத்‌ தெரிந்துகாண்டே 
நான்‌ கேள்வி கேட்பதுபோல கோபத்துடன்‌ 
“நீ எப்படி 
இங்க வந்தாய்ன்னும்‌, எப்படித்‌ திரும்பப்‌ 


பதில்‌ சொன்னான்‌ அவன்‌, 


போகலாம்னும்‌ கண்டூபிடிச்சிட்டோம்‌... 


ஆனாலும்‌ உனக்கு இன்னும்‌ நீறைய 


கேள்விகள்‌ இருக்குது இல்லியா? ' 
அவனது புன்சிரிப்புகூட கவர்ச்சியாகத்தான்‌ 
இருந்தது. நல்லவேளை  பாதைக்குப்‌ 
போனபின்‌ அவன்‌ என்‌ கையை 
விட்டுவிடவில்லை. 

நான்‌ “ஆம்‌” என்பதுபோல 


அத்தியாயம்‌ 15 


 ZADISINLUSIONMENTY/ து 3 
"தரி 









ஒருவித குற்ற உணர்வுடன்‌ தலையை 
ஆட்டினேன்‌. 
“அப்படின்னா. நாம்‌ அரசன்கிட்ட 
இருந்தும்‌ இன்னும்‌ கொஞ்சம்‌ பதில்கள்‌ 
கிடைக்குதான்னு பாக்கலாம்‌. நானும்கூட 
அவர்ட்ட கேக்கறதுக்கு சில கேள்விகள்‌ 


இருக்குதுன்னு நினைக்கிறேன்‌. 


“அரசன்‌ வரலாற்றை மாற்றி 
எழுதுறார்னு சொன்னியே. அதனாலத்தான்‌ 
உங்க நண்பர்‌ ஸீரியேல்‌ நாள்க்குறிப்பு 
எழுதீயிருக்கிறார்னு 
அரசர்‌ நமக்கு சரியான பதில்‌ தருவார்னு 
எப்படி நம்புற?” 


அவன்‌ தோள்களைக்‌ குலுக்கினான்‌. 


சொல்லியிருக்கிற. 


அவன்‌ கண்கள்‌ வளைந்து வளைந்து 
போகும்‌ அந்தச்‌ சருகுகளால்‌ மூடப்பட்ட 
பாதையின்‌ மேலேயே 


இருந்தன. 


கவனமாக 


(14 ப்‌ ° ச ° உ க ° 
அபபடிததான மககள சொல்றாங்க. 


அது உண்மையான்னு எனக்குத்‌ 
தெரியாது. ஆனா அவர்‌ எனக்கு பதில்‌ 
குடுப்பாரு. அதப்பத்தி 


அவரோட நினைவு எந்த அளவுக்கு சரியா 


கவலப்படாதே. 





இருக்குதுன்னு நாம கண்டுபிடிச்சிறலாம்‌. 
இதுவரைக்கும்‌ நமக்கு என்ன தெரிஞ்‌ 
சிருக்குதோ அதப்பத்தி நாம அவர்கிட்ட 
எதுவும்‌ 
அது எப்படி எனக்கு தெரிஞ்சதுன்னும்‌ 


சொல்லிக்க வேண்டாம்‌. 
அவர்ட்ட சொல்ல முடியாது. அவர்‌ என்ன 
சொல்றார்னு பாக்கலாம்‌. 

“சரி. நீயே பேச வேண்டியத எல்லாம்‌ 
பேசி முடிச்சிரு. அரசர்கிட்ட இருபது கேள்வி 
கேக்கற அளவுக்கு உனக்குத்தான்‌ வீரம்‌ 
இருக்குது. அரசருக்கும்‌ உனக்கும்தான்‌ 
இங்க வரலாறு இருக்குதுன்னுதான்‌ நான்‌ 


நினைக்கிறேன்‌. ' 

“ம்‌... நீ சொல்றது சரின்னு 
எடுத்துக்கலாம்‌ அவன கண்கள்‌ 
வெறுமையாகத்‌ தெரிந்தன. அவன 
நீனைவுகள்‌ முழுவதும்‌ பழைய 
காலத்து நீகழ்வுகள்‌ மேகம்போல 
மூடியிருக்கும்போல. காட்டுக்குள்‌ 
வெற்றுப்பார்வை பார்த்தபடியே நடந்து 


கொண்டிருந்தான்‌. இந்த நேரத்தில்‌ அவன்‌ 
சிந்தனைகளை அவனே ஆழமாக அலசிக்‌ 
கொள்வது நல்லது என்று ௮மைதீயாக 
விட்டுவிட்டேன்‌. 

அலசி ஆராய 


எனக்கும்கூட நானே 





எனக்குள்‌ இருந்தன. 

ஒரு வெப்பமான நாளில்‌ குளிர்ந்த 
நீரைக்‌ குடிப்பதுபோல நான்‌ என்னைச்‌ 
சுற்றியிருக்கும்‌ 
கண்களால்‌ 


இயற்கையைக்‌ 
பருகிக்‌ கொண்டிருந்தேன்‌. 
இந்த இடத்தில்தான்‌ நான்‌ பிறந்திருந்தேன்‌, 
இதுதான்‌ தாய்நாடு 
நினைப்பது எனக்கு ஏதோ வினோதமாக 
இருந்தது. ஆனாலும்‌ 
அதீர்ச்சியாக எதுவும்‌ இல்லை. நான்‌ 
சிந்திப்பது 
தெரியும்‌. 


என்‌ என்று 


எனக்கு 


என்‌  நண்பர்களைப்போலச்‌ 
இல்லை என்பது எனக்கே 
என்‌ குடும்பத்துடன்‌ என்னால்‌ ஒட்டவே 
முடியவில்லை. எப்போதுமே தப்பான சுரம்‌ 
மாதீரியே இருந்து கொண்டிருக்கிறேன்‌. 
“நீ ஏதோ 
வந்திருக்கியா? என்னாலேயும்‌ 
இந்த அடக்கி 


வைக்கமுடியவில்லை. மற்றவர்களும்கூட 


வேற உலகத்துல இருந்து 


சிந்தனையை 


இப்படி நீனைத்திருக்கலாம்‌. என்‌ 
தம்பிகள்கூட அப்படி நீனைத்தீருக்கலாம்‌. 
ஆனால்‌ அவர்கள்தான்‌ வேறு உலகத்தீல்‌ 
இருந்து 
நினைத்தீருக்கீறேன்‌. நான்கு வயதுவரை 


வந்தவர்கள்‌ என்று நான்‌ 
நான்‌ இங்கே இருந்ததாக அந்த வரலாற்றுப்‌ 
புத்தகங்கள்‌ சொல்லியிருப்பதாக ஏட்ரியன்‌ 
சொல்லியிருக்கிறான்‌. ஆனால்‌ எனக்கு 
பற்றியோ இந்த 
உலகத்துக்கும்‌ மற்ற உலகங்களுக்கும்‌ 


இந்த இடங்களைப்‌ 


உரிய எந்த வழிகளைப்‌ பற்றியோ எந்த 


நீனைவும்‌ இல்லை. அதைப்‌ பற்றிய 
நினைவுகள்‌ எனக்குள்‌ இருந்திருக்க 
வேண்டும்‌ என்று நினைக்கிறேன்‌. 


ஆனால்‌ என்னைக்‌ கைகழுவி விட்டு 
திரும்ப வராமலேயே போய்விட்ட அப்பா 
அம்மா பற்றி எனக்கு எந்த நினைவும்‌ 
தத்துக்‌ 


65 | ஆகஸ்ட்‌ 2021 | குருத்தோலை 


இல்லை. இந்த உலகத்தில்‌ 


கொடுக்கும்‌ அமைப்புகள்‌ இருக்குமோ? 


அவர்கள்‌ ஏன்‌ 
தூரத்தீல்‌ கொண்டுவிட 


என்னை 


என்னை அவ்வளவு 
வேண்டும்‌? 
வெற்றிகரமாக ஒரேயடியாக 
தொலைத்துவிட்டதாக அவர்கள்‌ 
நீனைத்தீருக்க 
தூரத்தீல்‌ 
தற்செயலாக எங்கேயாவது எப்போதாவது 
சந்திக்கும்‌ 
நீனைத்துக்‌ 
திடீரென்று நான்‌ அவர்கள்‌ 


வேண்டும்‌. இவ்வளவு 


என்னை விட்டூவிட்டதால்‌ 
வாய்ப்பே இல்லாததுபோல 
கொண்டிருப்பார்கள்‌. 
வீட்டுக்‌ 
கதவைத்‌ தட்டிக்‌ கொண்டு நீறபேன்‌ என்று 
கனவில்கூட நினைத்தீருக்க மாட்டார்கள்‌. 

என்னால்‌ ஒரு நாள்‌ பயணம்‌ செய்ய 
முடியும்‌ 
கண்டூபிடிப்பேன்‌ 


என்றும்‌ உண்மைகளைக்‌ 
என்றும்‌ 


போஸ்டா்னிஸிக்கு வருவேன்‌ என்றும்‌ 


அவர்களுக்குத்‌ தெரிந்திருக்காது. 
அவர்கள்‌ பதில்‌ கொடுக்க விரும்பாத 
கேள்விகளுடன்‌ நான்‌ வந்திருப்பது 
அவர்களுக்குத்‌ தெரிந்திருக்காது. 


உண்மையைக்‌ கண்டுபிடிக்க ஏட்ரியன்‌ 


குருத்தோலை | ஆகஸ்ட்‌ 2021 | 66 





எனக்கு உதவ விரும்புகிறான்‌ என்பது 
எனக்குத்‌ தெரிகிறது. ஆனாலும்‌ சில 
உண்மைகளை அப்படியே தொந்தரவு 
செய்யாமல்‌ விட்டூவிட௫ூவது நல்லது. எனக்கு 
இன்னொரு செட்‌ அப்பா அம்மா தேவை 


யில்லை. எனக்கு நினைவு தெரிந்ததில்‌ 


இருந்து இந்தக்‌  குடூம்பத்துடன்தான்‌ 
இருந்து வந்திருக்கிறேன்‌. அவர்கள்‌ 
என்னை அதிகமாகப்‌ பாதுகாத்து 


வந்திருக்கிறார்கள்‌. சில நேரங்களில்‌ அது 
அளவுக்கு மீறியும்‌ போயிருக்கிறது. அது 
எனக்குக்‌ கோபத்தை உருவாக்கினாலும்‌ 
நான்‌ அவர்களை நேசித்திருக்கிறேன்‌. 
அவர்களும்‌ பதிலுக்கு நேசத்தைக்‌ காட்டி 
யிருக்கிறார்கள்‌. எத்தனையோ பிள்ளைகள்‌ 
தத்து 
பின்னர்‌ 
பார்த்து 
என்னைப்‌ 


எடுக்கப்பட்டிருக்கிறார்கள்‌, 
தங்கள்‌ அப்பா அம்மாவைப்‌ 
வருத்தப்பட்டிருக்கிறார்கள்‌. 

பெற்றெடுத்தவர்கள்‌ 
உண்மையிலேயே திருடர்களாகவோ, 
கொலைகாரர்களாகவோ, அதற்கும்‌ மேல்‌ 
மோசமானவர்களாகவோ இருக்கலாம்‌. 
இந்தக்‌ 
வாழ்வதுவே, கடினமான உண்மையைக்‌ 


எனக்கு கேள்விகளுடன்‌ 
கண்டுபிடிப்பதை விட லேசாக இருக்கும்‌ 
என்று தோன்றியது. நான்‌ என்‌ மனதை 
மாற்றிக்‌ 
ஏட்ரியனிடம்‌ சொல்ல நான்‌ இன்னும்‌ 


கொண்டேன்‌ என்பதை 


ஆயத்தமாகவில்லை. என்‌ உண்மைப்‌ 
பெற்றோர்‌ உயிரோட இருக்கிறார்களா? 
எங்கே இருக்கிறார்கள்‌ என்று அரசனிடம்‌ 
நான்‌ கேட்கப்போவதில்லை. அவர்களைப்‌ 
பற்றி நிறுத்திவிடலாம்‌ 
என்றுதான்‌ நீனைத்தேன்‌. அவர்கள்‌ எதைச்‌ 


சிந்திபபதையே 


செய்தார்கள்‌, எதைச்‌ செய்யவில்லை 


என்ற சிந்தனையிலேயே நான்‌ 
வாழ்ந்து கொண்டிருக்க விரும்பவில்லை. 


திடீரென்று என்‌ இதயத்தில்‌ ஏற்பட்ட இந்த 


ஆழமான காயத்தை நான்‌ வெறுத்தேன்‌. 
அதை முடிந்தவரை தூரத்தில்‌ போட்டுவிட 
நினைத்தேன்‌. 

நான்‌ வாழ்ந்து கொண்டிருப்பதற்கென்று 
நல்லவை நீறைய இருக்கின்றன. ஒரு 
மகத்துவமான காட்டுக்குள்‌ அழகான 
ஒருவன்‌ கைகளைப்‌ பிடித்துக்‌ கொண்டு 
நடந்து கொண்டிருக்கிறேன்‌ நான்‌. ௮வன்‌ 
இன்னும்‌ ஆழமான சிந்தனையோடூதான்‌ 
நடந்து கொண்டிருந்தான்‌. அவனை நான்‌ 
பார்த்துக்‌ 
எப்படியும்‌ 


அவ்வப்போது கொண்டுதான்‌ 


இருந்தேன்‌. அவன்‌ மீது 
எனக்கு ஒரு ஈர்ப்பு இருந்துகொண்டூதான்‌ 
இருக்கின்றது. அவனது இமைகள்‌ 
அவ்வப்போது உயர்ந்து இறங்கின. அவனது 
வாயின்‌ ஓரங்களும்‌ அவ்வப்போது கீழே 
இறங்கின. எப்படியும்‌ ௮வன்‌ எதையோ 
பற்றி ஆழமாக சிந்தித்துக்‌ கொண்டிருக்க 
வேண்டும்‌. அவன்‌ முதலில்‌ பேசட்டும்‌ 
என்று நான்‌ காத்திருக்கப்‌ போகிறேன்‌. 
அதனால்‌ ௮வனது சிந்தனை ஓட்டத்தைக்‌ 
கலைக்காமலேயே இருந்தேன்‌. 

கதிரவன்‌ சுற்றி இருக்கும்‌ காற்றைச்‌ 
சிறிது கதகதப்பாக்க, தரை முழுவதீலும்‌ 
பரவியிருந்த பனியானது விலகீப்‌ போய்க்‌ 
கொண்டிருந்தது. பெரிய 


மரங்களின்‌ தடிமனான அடிப்பாகங்கள்‌ 


காட்டுக்குள்‌ 


அனுமதீக்கும்‌ அளவுக்குத்தான்‌ என்னால்‌ 


முடிந்தது. மரத்தடிகளில்‌ 
பச்சையாக பாசி வளர்ந்து மரங்களின்‌ 


பார்க்க 


அடிப்பகுதிகள்வரை பரவியிருந்தன. 
உயிரினங்கள்‌ தங்கள்‌ உணவுக்காக 
ஆயத்தமாகும்போது தங்களுக்குள்‌ 


பேசிக்கொண்ட ஒலிகள்‌ வித்தியாசமான 
கலவையாகக்‌ கேட்டுக்‌ கொண்டிருந்தன. 
இந்த நேரத்தில்‌ எனக்குக்‌ கவலை என்று 
எதுவும்‌ 


இல்லை. இந்த உலகத்தின்‌ 


அழகு எனக்குள்‌ மெதுவாக இறங்கிக்‌ 
கொண்டிருந்தது. 


“நீ ஏன்‌ இவ்ளோ மகிழ்ச்சியா 


இருக்கிற? எனக்குள்ளேயே ஒரு 
ஆழமான குரல்‌ கேட்பதுபோல இருந்தது. 
என்‌ முகத்தில்கூட ஒரு புன்னகை 
பரவியிருந்தது. அவன்‌ முகத்தைப்‌ 
பார்க்கும்போது இந்தப்‌ புன்னகை 
என்னில்‌ நீரந்தரமாகப்‌ பதிந்துவிட்டது 
உறுதீப்பட்டது. 

“எனக்குத்‌ தெரியல... நான்‌...” 


என்‌ முகத்தில்‌ தெரிந்த வெட்கமானது 
கந்த எந்த 
அவன்தான்‌ காரணம்‌ 


மகிழ்ச்சிக்கு அளவுக்கு 
என்பதைக்‌ 
காட்டிக்‌ கொடுத்துவிடும்‌ என்று எனக்குத்‌ 
தெரியும்‌. என்‌ 
உதீத்த அந்தச்‌ 
இன்னொன்றைக்‌ 


மனதீல்‌ சட்டென்று 
தவிர 


கண்டுபிடிக்கப்‌ 


சொல்லைத்‌ 


போராடிக்‌ கொண்டிருந்தேன்‌. நாங்கள்‌ 
ஒருவரை ஒருவர்‌ அதிகம்‌ தெரிந்து 
கொண்டிருக்கவில்லை. ஆனாலும்‌ நாங்கள்‌ 


ஏற்கனவே சந்தித்துப்‌ பழகியவர்கள்போல 








67 | ஆகஸ்ட்‌ 2021 | குருத்தோலை 


இருக்கிறோம்‌. நீண்ட வரலாறு எங்களை 
நெருக்கமாகப்‌ 
தோன்றுகீறது. 
எல்லாவுமே எளிதாகவும்‌ வசதியாகவும்‌ 


பிணைத்தீருப்பதுபோலத்‌ 
எங்களுக்கு இடையில்‌ 
இருக்கின்றன. காதல்‌ என்பதைத்‌ 
தவிர வேறு எந்தச்‌ சொல்லும்‌ இதைத்‌ 
தெளிவாக விளக்குமா என்று எனக்குத்‌ 
தெரியவில்லை. ஆனால்‌ நான்‌ காதலில்‌ 
இருக்க முடியாது. காதல்‌ என்றால்‌ எப்படி 
இருக்கும்‌ என்பதுகூட எனக்குத்‌ தெரியாது. 
இதற்கு விளக்கம்‌ எதுவாக இருந்தாலும்‌ 
இதைப்போன்ற உணர்ச்சியை நான்‌ 
இதுவரை அனுபவித்ததே இல்லை. இது 
இதற்கு முன்பாக இருந்திருக்க முடியாது. 
ஆனால்‌ இது இல்லாமல்‌ போனால்‌ 
நானும்‌ இல்லாமல்‌ போய்விடுவேன்போல்‌ 
இருக்கிறது. 

எங்கள்‌ மெதுவான நடைபயணத்துக்கு 
ஒரு முடிவைக்‌ 
ஏட்ரியன்‌. ௮வன்‌ என்னைத்‌ தன்‌ அருகில்‌ 


கொண்டு வந்தான்‌ 
அணைத்துக்‌ கொண்டான்‌. என்‌ இதயம்‌ 
வேகமாகத்‌ துடித்தது, என்‌ முழங்கால்கள்‌ 
பலவீனமானதுபோல இருந்தது. அவனது 
ஊடுருவும்‌ 
தவிர்க்க அவன்‌ அணிந்திருந்த சட்டையின்‌ 


பச்சை நீற விழிகளைத்‌ 
பட்டனைப்‌ பார்த்துக்‌ கொண்டிருந்தேன்‌. 
என்‌ தாடையைப்‌ பிடித்து மேலே அவன 


முகத்தைப்‌ பார்க்க வைத்தான்‌. 


“எனக்கும்‌ உன்னை மாதிரிதான்‌ 
இருக்குது 

என்‌ கண்கள்‌ விரிந்தன. என்‌ 
மனதை அவன்‌ படித்துவிட்டானா? 


என்‌ உணர்ச்சிகள்‌ எப்படி இருந்தன 


என்று என்‌ முகத்தில்‌ டிஜிட்டன்‌ பேனர்‌ 


வைத்ததுபோலத்‌ தெரிந்திருக்கும்‌. நல்ல 
வேளை என்னைப்‌ பதில்‌ சொல்ல 
அவன்‌ அனுமதிக்கவில்லை. என்ன 


குருத்தோலை | ஆகஸ்ட்‌ 2021 | 68 





சொல்வது என்று தெரியாமல்‌ என்‌ வாய்‌ 
பிளந்திருந்தது. 

“நாம ரெண்டு பேருமே ஒருத்தரப்‌ பத்தி 
ஒருத்தர்‌ தெரிஞ்சுக்க வேண்டியது நீறைய 
இருக்குது. எனக்கு ஒவ்வொரு விபரமும்‌ 
தெரியணும்னு விரும்புறேன்‌. 


எனக்கு 
மனசுல ஏதோ தூண்டுதல்‌ இருக்குது. 
ஆனா நாம எவ்வளவு காலம்‌ ஒண்ணா 
இருக்கப்‌ போறோம்னு எனக்குத்‌ தெரியல. 
நீ திரும்பப்‌ போயிருவன்னு நினைச்சால்‌ 
அவன்‌ முகத்தில்‌ ஒரு பதட்டம்‌ தெரிந்தது. 
“நீ போறதுக்கு முன்னால நான்‌ 
என்ன நீனைக்கீறேன்னு சொல்றேன்‌, 
நீ எங்கூடவே இருக்கணும்னு நான்‌ 
எவ்வளவு நம்பிக்கையா இருக்கேன்‌ 
தெரியுமா? 

“எனக்கும்‌ உன்ன விட்டுட்டுப்‌ போக 
ஆசையில்ல. எனக்கு என்ன சொல்றது, 
என்ன செய்யறதுன்னே புரியல. நான 
ரெண்டு உலகங்களுக்கு நடூவுல ட்ராவல்‌ 
பண்ணலாம்‌, அதக்‌ கட்டூப்படூத்தறது என்‌ 
கையில இருக்குதுன்னு சொன்ன இல்ல? 
அப்படித்தானே? 

அவன்‌ தன்‌ தலைமுடியை ஒதுக்கி 
விட்டுக்‌ 


பைக்குள்‌ 


கொண்டு தன்‌ கால்சட்டைப்‌ 
இரண்டு 
நுழைத்துக்‌ கொண்டு பதில்‌ கொடுப்பதற்கு 
முன்‌ நீண்ட மூச்சு விட்டுக்‌ கொண்டான்‌. 


கைகளையும்‌ 


“ஸுரியேலோட டயரில உன்னப்‌ பத்தி 
எழுதியிருந்தத சொன்னேன்‌ ஒல்லியா? 
அதுல உலகங்களுக்கு நடுவுல ட்ராவல்‌ 
பண்ணக்கூடியவங்களப்‌ பத்தி இன்னும்‌ 
இருந்துச்சு. 
மூச்சை எடுத்துக்‌ 
கொண்டான்‌ ஏட்ரியன்‌. நீ போஸ்டர்னிஸ்ல 


கொஞ்ச தகவல்கள்‌ 


இன்னொரு நீண்ட 


இருந்தா எந்த உலகங்களுக்கும்‌ எத்தனை 
தடவைன்னாலும்‌ போய்ட்டு வரலாம்‌. ' 
சிறிது இருந்துவிட்டுத்‌ 
தொடர்ந்தான்‌ அவன்‌. சொல்வதற்குப்‌ 


அமைதியாக 


பொருத்தமான சொற்களைத்‌ தேடுவதுபோல 
இருந்தது. “செலஸ்டைன்‌ அப்படின்னு 
ஒரு தாதுப்‌ பொருள்‌ இருக்குது. அது 
நாம செய்யற எல்லாத்துக்கும்‌ அதிகமான 
குடுக்கும்‌. 
உலகங்களுக்கு 


சக்தியக்‌ அப்படித்தான்‌ 
இருந்துச்சு. நடூவுல 
பயணம்‌ செய்யறவங்க செலஸ்டைன்கூட 
அதிகமான காலம்‌ தொடர்புல இருக்கணும்‌. 
சக்தி குறையும்போது அத மறுபடியும்‌ 
ஏத்திக்கடணும்னா செலஸ்டைன்‌ இருக்கற 


இடத்துல இருக்கணும்‌. உனக்கு 
வேண்டிய சக்தி இல்லாம அடிக்கடி 
ட்ராவல்‌ பண்ணுனா உன உடம்புல 


இருக்கற செல்கள்‌ எல்லாம்‌ சிதைஞ்சு 
போயிரும்‌. சுகமில்லாமப்‌ போயி, கடைசி 
யில செத்தும்‌ போக வாய்ப்பு இருக்குது. 


“போன தடவ நான்‌ வீட்டுக்குப்‌ 


போனப்போ எனக்கு ரொம்ப 
களைப்பாத்தான்‌ இருந்தது. 
போஸ்டர்னிஸ்ல இருந்தா உண்மை 
யிலேயே நல்லா இருக்குது. இப்பத்தான்‌ 
புரியுது. என்னோட தோள்ல காயம்‌ 
இருந்தப்போ ஒரு மருந்து போட்டியே 


அது என்னது? மத்த வியாதீகளுக்கும்‌ 
இதையே சாப்பிடலாம்னு சொன்னியே? 


அத நான்‌ எடுத்துக்கக்‌ கூடாதா?” 


“நீ சொன்ன 
ஈஸியா இருந்தா 


இல்லியே! பயணம்‌ செய்றவங்க நல்லா 


அளவுக்கு அது 


பிரச்சனையே 


இருக்கணும்னா செலஸ்டைன்‌ தான்‌ ஒரே 
வழி. 

“எங்க உலகத்துல எனக்கு சார்ஜ்‌ 
பண்றதுக்கு வழி இல்லன்னா, இங்க 
செலஸ்டைன்‌ எப்படி கிடைக்கும்‌? 

என்‌ கழுத்தில்‌ தொங்கிக்‌ கொண்டிருந்த 
டாலரைச்‌ சுட்டிக்‌ காட்டினான்‌ ஏட்ரியன்‌. 
அதில்‌ என்ன அப்படி பெரிதாக இருக்கிறது 
எடுத்துப்‌ 
வெளிச்சத்தில்‌ ௮து மின்னியது. மற்றபடி 


என்று பார்த்தேன்‌. சூரிய 
அதில்‌ பெரிதாக எதுவும்‌ தெரியவில்லை. 
இதுதான்‌ செலஸ்டைனா? இது சாரா 
அத்தையோடது. இது எனக்குப்‌ பிறந்தநாள்‌ 
கிஃப்ட்டா கிடைச்சது. என்னோட 18 
ஆவது பிறந்த நாள்லதான்‌ 
குடுக்கணும்னு அவங்க 

சொல்லிருந்தாங்களாம்‌. ' 


எங்கிட்ட 
அம்மாட்ட 
“அதப்‌ போட்டுக்கிட்டதுக்கு 
அப்புறம்தான நீ இங்க வந்த? 


(14 


ஆமா. 
முதல்‌ முதலா இங்க வந்தேன்‌. ஆனா 
இந்த 
முந்தின நாளே நான்‌ ட்ராவல்‌ பண்ண 


அன்னிக்கு நைட்தான்‌ 


நெக்லஸ்‌ நான்‌ போடறதுக்கு 


ஆரம்பிச்சுட்டேன்‌. 








69 | ஆகஸ்ட்‌ 2021 | குருத்தோலை 


உனக்குப்‌ 
அப்ப 


“அப்படின்னா இது 
பக்கத்துலதான்‌ இருந்திருக்கும்‌. 
இந்த வாசலத்‌ தீறக்கற அளவுக்கு மட்டூம்‌ 
உனக்கு சக்தி இருந்திருக்கும்‌. அன்னிக்கு 
இது உன்‌ பக்கத்துல இருந்துதா? 


(14 


ஆமா, 
அப்பா அதக்‌ கடைல இருந்து வீட்டுக்கு 


முந்தின நாள்தான்‌ எங்க 


கொண்டு வந்தீருப்பார்னு நீனைக்கிறேன்‌. 
எனக்கு இப்போது உண்மைகள்‌ புரியத்‌ 
துவங்கின. “நான்தான்‌ வாசலத்‌ திறந்து 
அந்த மிருகம்‌ என்னோட உலகத்துக்கு, 
என்‌ அறைக்கு வர்றதுக்கு காரணமா 
இருந்திருக்கேன்‌. ௮து என்ன கவனிச்சுட்டே 
இருந்தீட்டு, அன்னிக்கு ராத்திரி 
பின்னாலேயே இங்கேயும்‌ வந்திருக்கு. 


என்‌ 


நான்‌ தான்‌ இதற்கெல்லாம்‌ காரணம்‌ 
என்பதை என்னால்‌ நம்பவே முடிய 
வில்லை. தெரியாமலேயே நான்‌ அதுகிட்ட 


(14 


மாட்டிக்கிட்டிருந்திருக்கேன்‌. அது 
என்னக்‌ கொன்னுருக்கும்‌. இங்க வர்ற 
வரைக்கும்‌ காத்துட்டு கீருந்துருக்கும்னு 
நீனைக்கிறேன்‌. எங்க உலகத்துல 
மாட்டிக்கக்‌ கூடாதுன்னு நீனைச்சிருக்கும்‌. 

நீனைக்கும்போதே என்‌ முதுகுத்‌ 
தண்டுக்குள்‌ ஒரு பனிக்கட்டி நுழைந்து 
நகர்ந்ததுபோல இருந்தது. அது ஏன்‌ 
அத்தன வெறியோட என்னப்‌ பழிவாங்கற 
மாதீரி 


அதோட 


என்‌ பின்னாலேயே வந்தது? 
சொந்தக்காரங்க யாரையும்‌ 


நாங்க கொலை பண்ணிட்டோமா என்ன? 

“இதுக்கு அர்த்தம்‌ என்ன தெரியுமா? 
அவன்‌ தன்‌ சத்தத்தைக்‌ குறைத்து பதில்‌ 
சொன்னான்‌. அவன்‌ சொல்லப்‌ போகும்‌ 
கெட்ட செய்திக்கு என்னை ஆயத்தம்‌ 


செய்தான்‌. “அனஹெரா, நீ உங்க 
உலகத்துல இருந்திட்டு இருக்கற வரைக்கும்‌ 


திரும்பத்‌ திரும்ப வந்து போயிட்டு இருக்க 


குருத்தோலை | ஆகஸ்ட்‌ 2021 | 70 


முடியாது. உன்‌ நெக்லஸ்ல இருக்கற 
சின்ன துண்டு செலஸ்டைனோட சக்தியில 
நீ இங்க 
முடியாது. அத உன உடம்பு தாங்கிக்கவும்‌ 
முடியாது. நீ இன்னும்‌ ஒண்ணு ரெண்டு 
தடவ வந்துட்டுப்‌ போனா... ௮வன்‌ தன்‌ 


வந்து போயிட்டு இருக்க 


உணர்ச்சிகளை அடக்கீக்‌ கொண்டான்‌. 
அதிலிருந்து நான்‌ செத்துப்‌ போய்விடுவேன்‌ 
சொல்லி முடிக்க 
வேண்டிய அந்த வாக்கியத்தின்‌ கடைசி 


என்பது அவன்‌ 
சொற்கள்‌ என்று யூகித்துக்‌ கொண்டேன்‌. 


“நான்‌ திரும்ப வந்து போய்‌ 
இருக்கணும்‌. நான்‌ என்ன செய்யணும்‌ 
அதுக்கு? நான்‌ உன்ன திரும்பவும்‌ 


. ௨ 22 ச ய : 
பாக்கணும்‌. நான்‌ உணர்ச்சியில்‌ 


அழுதுவிடுவேன்போல இருந்தது. 
“நீ இங்கேயே 
சொல்லும்போதே அவன்‌ விரிந்த கண்கள்‌ 


தங்கிறலாம்‌. த 


மின்னியதைக்‌ கவனித்தேன்‌. 

நான்‌ சரி சொல்ல நீனைத்தேன்‌. 
அதைச்‌ சொல்ல எனக்குத்‌ தடையாக 
மறந்துவிடத்தான்‌ 
நினைத்தேன்‌. ஆனாலும்‌ ஏதாவது வழி 
இருக்கும்‌ 


இருப்பவைகளை 
என்றும்‌ என்‌ உள்மனம்‌ 
சொன்னது. 

“நான்‌ ரீ சார்ஜ்‌ செய்யறதுக்கு மட்டும்‌ 
இங்க இருந்துக்கிட்டு, எங்க உலகத்துக்குப்‌ 
போய்‌ வந்துட்டு இருக்க முழியுமா? 

என்‌ ஐடியா அவனுக்கு முகத்தில்‌ 
கொண்டு வந்திருந்தது. 
ஆனா அதுக்கு ரொம்ப காலம்‌ 


பிரகாசத்தைக்‌ 
“ஆமா, 
ஆகும்‌. நீ 


தங்கியிருக்கணும்‌ அப்படிங்கறது எனக்கு 


எவ்வளவு காலம்‌ ஒங்க 


தெரியல. உன்‌ உடம்பு பயணத்துக்கு 


பொருத்தமா மாறி, உனக்கு சுகமில்லாமப்‌ 


போகக்‌ கூடாதுன்னா, ரெண்டு 


உலகத்துக்கும்‌ நடுவுல சமாளிக்கிற 


சக்தி உன்‌ உடம்புக்கு வரணும்‌. 
ஒவ்வொருத்தருக்கும்‌ இது வேற வேற 
மாதீரி இருக்கும்னு அந்த டயரில 


எழுதியிருந்துச்சு. ஒரு வருஷத்துல இருந்து 
மூணு வருஷம்‌ வரைக்கும்‌ ஆகும்னு 
எழுதிருந்துது. நீ போஸ்டர்னிஸ்ல இருந்து 
ரொம்ப காலம்‌ தூரமா இருந்திருக்கிற. 
ஒரு வருஷமாவது நான்‌ வீட்டுக்குப்‌ 
போகாமல்‌ இருக்க வேண்டுமா? என்‌ 
இதயம்‌ கல்லில்‌ விழுந்த கண்ணாடிபோல 
உடைந்து போனது. சாரா அத்தை மாதிரி 
நான்‌ தீடீர்‌ என்று காணாமல்‌ போனால்‌ 


என்‌ பெற்றோர்‌ உடைந்து போவார்கள்‌. 


நிறைய பேரிடம்‌ “நான்‌ போய்ட்டு 
வர்றேன்‌ என்று சொல்ல வேண்டி 
யிருந்தது - நண்பர்கள்‌, நேத்தன்‌, 
அப்பா, அம்மா, தம்பிகள்‌... ஏட்ரியனின்‌ 


தலையில்‌ ரூ பெரிய காறைத்‌ தூக்கி 
எறிந்ததுபோல இருந்திருக்கும்‌. 
எடுத்துக்காத ஏட்ரியன்‌. 
இருக்கணும்னுதான்‌ 

சொற்கள்‌ எத்தனை நேர்மையாக இருந்தன 


“தப்பா 
எனக்கு இங்க 
ஆசை.” என்‌ 
என்று எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. 
நான்‌ இங்கே தங்க வாய்ப்பு இருக்கிறது 
என்ற நம்பிக்கை அவன்‌ முகத்தில்‌ ஒரு 
மலர்ச்சியைக்‌ கொடுத்திருந்தது. 

“அப்படியா? என்று சொன்னபோதே 
அவனது தளர்ந்திருந்த தோள்கள்‌ மேலே 
எழுந்தன. 


(14 


ஆமா... ஆனா... 
யோசிச்சுப்‌ பாக்கணும்‌. இவவளவு பெரிய 
விஷயத்த நல்லா 
செய்ய முடியாது இல்லியா? ' என்‌ மனமோ 
இங்கேயே 
வழிகளைப்‌ பற்றி ஏற்கனவே சிந்திக்கத்‌ 
ஆனாலும்‌ 
இருந்த 


நான்‌ கொஞ்சம்‌ 


யோசிக்காம முடிவு 


நான்‌ தங்கிவிடுவதற்கான 


துவங்கிவிட்டிருந்தன. 


இத்தனை வருடம்‌ நான்‌ 





உலகத்துக்கு டாட்டா சொல்வது அத்தனை 
வேதனையானதாகத்‌ தோன்றியது. 
அவன்‌ தன்‌ 
“புரியுது 
ஆனால்‌ அவன்‌ மனதில்‌ என்ன ஓடிக்‌ 


கண்களை சுருக்கிக்‌ 
கொண்டே, என்றான்‌. 
கொண்டிருக்கும்‌ என்று என்னால்‌ யூகம்‌ 
செய்ய முடிந்தது. 

“ஏட்ரியன்‌, நீ ஏன்‌ இதையெல்லாம்‌ 
முன்னாலயே சொல்லை? ' 

“நான்‌ சொல்லணும்னுதான்‌ நினைச்‌ 
சிருந்தேன்‌. ஆனா உன்னோட அப்பா 
அம்மாவப்‌ பத்தி நான்‌ சொன்னதும்‌ நீ 
கொஞ்சம்‌ கலங்கீப்‌ போயிருந்ததனால நான்‌ 
அமைதீயாயிட்டேன்‌. அதுக்கு மேலயும்‌ 
உன்ன குழப்பறதுக்கு எனக்கு விருப்பம்‌ 
இல்ல. எனக்கு உங்கூட ரொம்ப நேரம்‌ 
இருக்கணும்னுதான்‌ இருந்தது. அது 
சுயநலமாக்கூட இருக்கலாம்‌. ஆனா 
நீ என்ன நினைக்கிற அப்படிங்கறதும்‌ 
அதத்‌  தெரிஞ்சுக்கணும்னு 
நீனைச்சிட்டு இருந்தேன்‌. தப்புன்னா 


முக்கியம்‌. 


மன்னிச்சுக்கோ. 

“எனக்கும்‌ உன்ன மாதிரிதான்‌ ஏட்ரியன்‌. 
உன்ன முதல்‌ முதல்ல பாத்ததுமே என்‌ 
மாதீரி 
ஒண்ணு ்பத்திக்கீச்சு. ௮து ௮ணைஞ்சிடக்‌ 


மனசுக்குள்ள ஒரு தீப்பொறி 
கூடாதுன்னு எனக்கு ஒரே படபடப்பா 
இருந்தது. ' என்‌ சொற்கள்‌ அவன்‌ முகத்தில்‌ 
இருந்த 
கரைத்துவிட்டிருந்தன. அவன்‌ கண்கள்‌ 


71 | ஆகஸ்ட்‌ 2021 | குரநுத்தோனல 


கவலையின்‌ நீழல்களைக்‌ 


புன்முறுவல்‌ செய்தன. என்னை மெதுவாக 


அணைத்துக்‌ கொண்டான்‌. அப்படியே 
ஆண்டுகள்‌ கணக்கில்‌ இருந்துவிடலாமா 
என்று என்‌ மனம்‌ ஏங்கியது. 

“நீ என்ன செய்யப்‌ போற? நீ 
இல்லாம என்னால இருக்க முடியாது” 


மென்மையான குரலில்‌ சொன்னான்‌ 


அவன்‌ முகத்தில்‌ இருந்த 
வேதனையை 
புரிந்து கொள்ளவும்‌ முடிந்தது. 


“நீ எங்கூட வரமுடியாதா? என்னால 


ஏட்ரியன்‌. 


என்னால்‌ பார்க்கவும்‌ 


மக்கள உலகங்களுக்கு நடுவுல இருக்கற 


வாசல்‌ வழியா கூட்டிட்டுப்‌ போக 
முடியும்னு சொன்ன இல்லியா? அவன்‌ 
முடியாது சொல்லிவிடுவானோ 


என்ற பயத்துடன்தான்‌ கேட்டேன்‌. ஒரு 


என்று 


காயத்தில்‌ கத்தியைச்‌ செருகி, கண்களில்‌ 


கண்ணீரை வரச்‌ செய்வதுபோல 
இருந்தது என்‌ கோரிக்கை. அவன்‌ தன்‌ 
கால்சட்டைப்‌ பைக்குள்‌ தன்‌ கைகளை 
விட்டுக்‌ படந்த 


பாதையில்‌ பின்னுமாக 


கொண்டு அந்த புல்‌ 
முன்னும்‌ 
நடந்துகொண்டு பதில்‌ கொடுத்தான்‌. 

“நீ நினைக்கிற அளவுக்கு அது 


அவ்வளவு சாதாரணமானது இல்ல. 
முடிஞ்சா ஒரு சொடக்கு போடற நேரத்துல 
உங்கூட வந்திருவேனே! என்னால 
இதப்பத்தி அதிகம்‌ விளக்க முடியாது. 
நீ என்ன நம்பித்தான்‌ ஆகணும்‌ 
௮னைஹெரா. அதப்‌ பத்தி பேசினாவே 
என்னக்‌ கொன்னுருவாங்க. என்னால 


முடியாத ஒரு சூழ்நிலைல இருக்கேன்‌. 


கண்டிப்பா ஒரு நாள்‌ எனக்கு விடுதலை 
கிடைக்கும்னு நம்புறேன்‌. ௮ப்போ நான்‌ நீ 
எங்க போனாலும்‌ உங்கூட வர முடியும்‌. 
அவன்‌ போகாத போரில்‌ தோற்காத 
தோல்வியை அடைந்தவன்‌ போல தன 
தலையைக்‌ குனிந்து தன்‌ கைகளால்‌ 
அதைத்‌ தாங்கியபடி நீன்றிருந்தான்‌. 
நான்‌ அவன முகத்தைக்‌ கூர்ந்து 
போதே கண்களில்‌ 


நீர்த்துளிகள்‌ திரண்டு நீன்றன. அவன்‌ 


பார்க்கும்‌ என்‌ 


என்‌ முகத்தைப்‌ பார்த்த போது அவற்றில்‌ 


சில என்‌ கன்னங்களில்‌ உருண்டு 
கொண்டிருந்தன. “உன்ன அழ 
வைக்கணும்னு நான்‌ நினைக்கவே 


இல்ல அன6ஹெரா.”” அவன்‌ கைகளை 
நான்‌ பிடித்துக்‌ கொள்ள அவன்‌ என்‌ 


வலது 


(14 


கன்னத்தில்‌ 
முத்தம்‌ 
என்று கேட்டான்‌. நான்‌ என்‌ இடது 


முத்தமிட்டவாறே, 


ல ன 99 
உனன பண்ணலாமா? 


கன்னத்தையும்‌ திருப்பிக்‌ காட்டினேன்‌. 
எனக்குள்‌ ஒரு வித கிளுகிளுப்பும்‌ 
கதகதப்பும்‌ ஏற்பட்டது. 
எங்களுக்குள்‌ இருந்த உடைந்த 
இதயங்களும்‌, வேதனைகளும்‌, 
கேள்விகளும்‌ எங்கள்‌ இருவருக்கும்‌ 
நடுவில்‌ இருந்த அந்த அணைப்பில்‌ 
கரைந்து போயிருந்தன. இப்படியே 
எப்போதும்‌ இருந்துவிட மாட்டோமா 
என்று என்‌ மனம்‌ ஏங்கியது. அவனுக்கும்‌ 
அப்படித்தான்‌ இருந்திருக்கும்‌ என்று 
நினைத்துக்‌ கொண்டேன்‌. 
தொடரும்‌... 
வ்ங்ங 


கார்த்திகா ராஜ்குமார்‌ 


மைக்‌ யெல்‌ | ஜெஸ்வின்‌ | ஜெசுதாஸ்‌ | வில்பர்ட்‌ | பென்‌ அலெக்ஸ்‌ 


பிரகாஷ 


For free PDF copy Please Contact : 91863 79362 Facebook : @kurutholai 
எழுத்தாளர்களின்‌ அனுமதியுடன்‌ படைப்புகள்‌ வெளியிடப்படூகினறன. 


* for private circulation only. 





